முத்தரையச் சோழர் 

வரலாறு 


சோழர் முத்தரையர் மரபினரே 


முத்தரையச் சோழர் 

வரலாறு 


நூல் ஆசிரியர் 
சி . சுந்தரராஜன் சேர்வை 


வெளியீடு : 


பாக்கியா பதிப்பகம் 

227 , பெரியார் நகர் , 
இராசகோபாலபுரம் அஞ்சல் , 

புதுக்கோட்டை மாவட்டம் , 
அஞ்சலக எண் - 622 003 . 


பதிப்புத் தகவல் பட்டியல் 


நூலின் பெயர் 


: 


முத்தரையச் சோழர் வரலாறு 


நூல் ஆசிரியர் 


: 


பதிப்பாசிரியர் 


சி . சுந்தரராஜன் சேர்வை 
கு.மா. சுப்பிரமணியன் , 

M.A., M.A. , M.Phil . , 
பதிப்பாசிரியருக்கு 


. 


உரிமை 


5 


புலம் 


: 


வரலாறு 


மொழி 


தமிழ் 
முதற்பதிப்பு 


பதிப்பு 


: 


பதிப்பு ஆண்டு 


: 


2007 


தாள் அளவு 


: 


18.5 செ.மீ. x 12.5 செ.மீ. 


எழுத்து அளவு 


: 


12 


பக்கங்கள் 


: 


64 


படிகள் 


: 


1000 


நூலின் விலை 


: 


ரூ . 35 / 


அச்சிட்டோர் 


ஸ்ரீ அம்மன் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ் 
புதுக்கோட்டை . 


வெளியீடு எண் . : 


01 


வெளியீடு 


. 


பாக்கியா பதிப்பகம் 
227 , பெரியார் நகர், 
இராசகோபாலபுரம் அஞ்சல் , 
புதுக்கோட்டை மாவட்டம் , 
அஞ்சலக எண் - 622 003 . 


2 


முன்னுரை 


11 


1977 ல் நான் நூல் நிலையங்களில் தென்னிந்தியக் 
கோயில்களின் கல்வெட்டுக்கள் நூலினைப் படிக்கும் போது தஞ்சை 
நாயக்கர் வெளியிட்டு இருந்த ஒரு கல்வெட்டில் " வளைய சோழன் 
இருப்பு என்று ஒரு ஊரினை குறித்திருப்பதை காணநேர்ந்தது . 
சோழர்களை இப்படியும் கல்வெட்டுகளில் நாயக்கர்கள் கூறி இருந்த 
செய்தி என்னை சோழர் வரலாற்றையும் , அவர்களின் 
குடிவழியினரையும் ஆராயத் தூண்டியது . அதன் பயனாய் 
புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் செப்புப்பட்டயத்தில் 
கரிகால் சோழன் குழுவினராகிய சூரிய குல முத்தரையர் " என்று 
குறிக்கப்பட்டிருப்பதை திரு . புதுகை இரா . திருமலை நம்பி மூலம் 
அறியவும் நேர்ந்தது . இவ்விரு தடயங்களின் பேரில் மேற்கொண்ட 
முயற்சியின் காரணமாக எனக்கு பல புதிய செய்திகளும் , 
உண்மைகளும் தெரியவந்தன . தொடர்ந்து சோழர் வரலாற்றை 
படித்தும் , கல்வெட்டு ஆவணங்களை ஆராய்ந்தும் , 
செப்புப்பட்டயங்களைத் தேடி ஆராய்ந்தும் எனது முயற்சிகளை 
தொடர்ந்து செய்து வந்ததின் பேரில் சோழர்களின் வரலாற்றில் கி.பி. 
530 க்கு உரிய நந்திவர்ம சோழன் குடும்பத்தில் தொடங்கி கி.பி. 
1535 ல் தஞ்சை வீரசேகர சோழனிடமிருந்து நாயக்கர்கள் 
ஆட்சியைக் 

கைப்பற்றியது வரையில் உள்ள 
ஆண்டுகளுக்குரிய மரபுப்பட்டியலை தயாரிக்க முடிந்தது . ரே 
நாட்டுச் சோழர் , பல்லவர்காலத்து முத்தரையச் சோழர் , பிற்காலச் 
சோழர் , கொங்கு சோழர் , விஜய நகர அரசர்கள் காலத்துச் சோழர் 

அப்பட்டியல் தொடர்ச்சியாக தயாரிக்கப்பெற்றது . 
அம்மரபுப்பட்டியலின் படி இந்நூலினை நான் எழுதியிருக்கிறேன் . 
இதன் விரிவான நூல் அச்சில் உள்ளது . 1332 வது பேரரசர் சுவரன் 
மாறன் பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்த நாள் விழா நடத்தப் பெறும் 
நாளில் அதே நூலை சற்று சுறுக்கி இந்நூல் தரப்பட்டுள்ளது . 


1000 


என 


3 


இந்நூலின் கருத்துக்களை தமிழக வரலாற்று ஆசிரியர்கள் 
பலருடனும் கலந்து பேசி இருக்கிறேன் . எவரும் இதற்கு மறுப்போ, 
மாற்றுக் கருத்தோ கூறியதில்லை . தேவையில்லாமல் முத்தரையச் 
சோழர் குடிவழியினரின் மரபு உண்மைகள் காலத்தின் செயலால் 
இருட்டடிப்பில் இதுகாறும் இருந்துள்ளது . அவ்விருளை ஓட்டி 
சோழரின் வரலாற்று ஒளி உமிழும் சூரியனாக இந்நூல் மக்கள் 
மத்தியில் வெளிவர உதவிய அறிஞர்களுக்கும் , நண்பர்களுக்கும் 
எனது தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


இந்நூலை குறுகிய காலத்தில் அச்சிட்டு வெளியிட 
முன்வந்த எனது அன்பு சகோதரர் திரு . கு.மா. சுப்பரமணியன் 
அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் . அவர்களுக்கு 
எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் . 


அன்புடன் 
சி . சுந்தரராஜன் சேர்வை 

தஞ்சை . 


4 


மதிப்புரை 


வரலாற்றுவித்தகர் 
பேராசிரியர் திரு . ம . ராஜசேகர தங்கமணி M.A. , M.Phil . , 
பாண்டியன் நகர், 
கரூர் . 


முத்தரையச் சோழர் வரலாறு என்னும் தலைப்பில் 
திரு . மன்னை , சி . சுந்தரராஜன் சேர்வை எழுதியுள்ள இந்த 
ஆராய்ச்சி நூல் மிகவும் நீண்ட கடின உழைப்பின் பேரில் 
எழுதப்பட்ட நூல் ஆகும் . இதில் இணைக்கப்பட்டுள்ள மரபுப் 
பட்டியல்கள் 1000 ஆண்டு காலத்திற்கு உரியதாக உள்ளன . கால 
முரண்பாடு இன்றியும் , சரியான கால அளவுகளை உடையதாகவும் 
அப்பட்டியல்கள் உள்ளன . நீண்ட காலமாக , 10 , 12 ஆண்டுகளுக்கு 
மேல் இவர் இத்தலைப்பில் ஆய்வுகள் செய்து வந்தது எனக்குத் 
தெரியும் . அவ்வப்போது என்னுடன் விவாதமும் , உரையாடலும் இது 
குறித்து செய்தும் இருக்கிறார் . 


முத்தரையர் ரே நாட்டு நந்திவர்ம சோழன் குடும்பத்தினர் 
என்பதையும் , விஜயாலய சோழன் வழியினரும் அதே குடும்பத்தின் 
வழிவந்தவர் என்பதையும் நூலாசிரியர் தக்க ஆதாரங்களுடன் 
நிருபித்துள்ளார் . அதற்குரிய ஒரு குறும் பட்டியலையும் 
கொடுத்திருப்பது மிக நன்றாக உள்ளது . இவர் கொடுத்திருக்கும் 
இம்மரபுப்பட்டியல்களை சாராது வேறு எந்த வகையிலும் சோழ 
முத்தரையர்களின் வரலாற்றை முறையாகத் தரவே முடியாது 
என்பதை நான் ஆணித்தரமாக அறுதியிட்டுக் கூறிக் கொள்கிறேன் . 
சோழர் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பத்தை தருவதாக 


5 


அமைந்துள்ளது இந்நூல் . சோழர் வரலாற்றில் இவர் கூறியுள்ள 
புதிய செய்திகள் , புதிய கருத்துக்கள் ஒரு புதிய ஒளியைப் பாய்ச்சிக் 
கொண்டிருக்கின்றன . தொடர்ந்து சோழர் வரலாற்றை ஆய்வு 
செய்யும் அறிஞர்களுக்கு இவை பேருதவியாக இருக்கும் என்பதை 
உறுதியாகக் கூறுகிறேன் . 


மிகக் கடுமையான உழைப்பின் பேரில் வரலாற்று நூல் 
வரிசையில் சாதனைபுரிந்துள்ள இவர் , மேலும் பல ஆய்வு 
நூல்களைத் தரவேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் . 
எனது மனப்பூர்வமான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் . 
இந்நூலை வெளியிடும் பதிப்பகத்தாருக்கும் எனது பாராட்டுக்கள் 
அதற்குரிய முழு பெருமையும் திரு . கு.மா. சுப்பரமணியன் 
அவர்களையேச்சாறும் முயற்சி வெற்றிபெற என் மனப்பூர்வமான 
வாழ்த்துக்கள் . 


அன்புடன் 

பேராசிரியர் 
திரு . ம . ராஜசேகர தங்கமணி M.A. , M.Phil . , 

பாண்டியன் நகர் , கரூர் . 


6 


பதிப்புரை 


தமிழகத்தில் களப்பிறரை வென்று தமிழர் ஆட்சியை 
நிறுவிய நந்திவர்ம சோழன் முதல் (கி.பி. 500 முதல் கி.பி. 1535 ) 
வீரசேகரச் சோழன் வரை உள்ள சுமார் 1000 ஆண்டுகளுக்குரிய 
மரபுப்பட்டியலை முத்தரையச் சோழர் என்ற இந்நூலில் அறிய 
முடிகிறது . நூலாசிரியர் மன்னர்களின் மரபு வழியை பட்டியலில் 
தெளிவாக்கி இருப்பது ஆய்வின் நுண்ணறிவை மெய்ப்பிக்கிறது . 

தமிழ்நாட்டின் வரலாற்றை வரலாற்று அறிஞர்கள் சேர , 
சோழ , பாண்டியர் , பல்லவர் வரலாற்றை ஆய்வு செய்து , 
எழுதியளவுக்கு ஏனோ முத்தரையர் வரலாற்றை ஆய்வு செய்து 
எழுத முயற்சி செய்யவில்லை என்ற குறையை மன்னை 
சி . சுந்தரராசன் அவர்கள் நிவர்த்தி செய்து உள்ளார் . இவர் ஊரக 
வளர்ச்சித்துறையில் துணை வாட்டார வளர்ச்சி அலுவலராகப் 
பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் . தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் , 
தமிழ்ப்பல்கலைக்கழக நூலகத்தில் அதிக நூல்களைக் கற்றவர் . 

இவர் தன்னுடைய ஆய்வுக்கு செப்பேடுகள் , 
கல்வெட்டுக்கள் , தல வரலாறு நூல்கள் , சங்க இலக்கியங்கள் , 
காப்பியங்கள் , நீதி நூல்கள் , பக்தி இலக்கியங்கள் , வரலாற்று 
நூல்கள் , புராணங்கள் முதலிய நூல்களில் உள்ள செய்திகளை 
நன்கு கற்று , ஆய்ந்து முத்தரையச் சோழர் என்ற தலைப்பில் 
இந்நூலை உருவாக்கியுள்ளார் . நூலாசிரியர் தன்னுடைய ஆய்வின் 
மூலம் முத்தரையர் மரபு வழித்தோன்றல்களே சோழ மன்னர்கள் 
என்பதை சான்றுகளுடன் உறுதி செய்கிறார் . மேலும் ஆசிரியர் 
இந்நூலை தம் அரிய , பெரிய ஆய்வுடன் விவரித்து எழுதி 
மரபுப்பட்டியலுடன் வெளியிட்டுள்ளார் . வரவேற்கிறோம் ! 
வாழ்த்துகிறோம் !! 

பாக்கியா பதிப்பகம் , 
227 , பெரியார் நகர் , இராசகோபாலபுரம் , 

புதுக்கோட்டை - 3 . 


7 


முத்தரையச் சோழர் வரலாறு 


முத்தரையர் என்கிற வழங்கு பெயர் தொன்மையான 
அரையர் குலத்தவர் என்கிற பொருளை வழங்கி நிற்கிறது . அப்படி 
எனில் அவர் எந்த அரசமரபில் தொன்மையானவர் என்று அது 
குறிப்பிடுகிறது என்பதே நமது ஆய்வு . முத்தரையரைப் போன்று 
பாண்டியர் என்கிற சொல்லும் பண்டைய அரையர் என்றும் , 
பண்டைய அரச குலத்தவர் என்றும் கூறிநிற்கிறது . அவர்களையும் 
எந்த குடிவழியில் வந்தவர் என்றும் ஆராயவேண்டியுள்ளது . 
பாண்டியர் மீனவர் குடிவழியில் வந்தவர் என்று மிக எளிதாகக் 
கூறிவிடமுடியும் . அதற்கு ஆதாரம் நிறைய உள்ளன . ஒரு புலவர் 
தென்திசையில் இருந்த பாண்டியரைக் குறிக்கவும் , வடதிசையில் 
இருந்த கன்னட 

மற்றும் ஆந்திரர்களைக் குறிக்கவும் 
கீழ்க்கண்டவாறு கூறியுள்ளதை பார்க்கலாம் . 


" தென்பரதவர் மிடல் சாய 
வடவடுகர் வாளோட்டிய ” என்றுக் குறிப்பிடுகிறார் . 


சோழன் இளஞ்சேட்சென்னி பாண்டியரையும் , வடுகரையும் 
வென்றதையே இவ்வாறு குறிப்பிடுகிறார் . எனவே பாண்டியர் பரதவ 
குலத்தவர் என்றும் , மீன் கொடி அவர்களுகடையது என்றும் 
கூறிவிடலாம் . ஆனால் சோழ நாட்டை ஆண்டுவந்த முத்தரையர் 
எக்குடியினர் என்பதை சற்று ஆழ்ந்து ஆராய்ந்துதான் 
கூறமுடியும் . 


கன்னட நாட்டின் மலைப்பகுதியில் வாழ்ந்த ஒரு வகை 
மக்கள் சேர , சோழ , பாண்டிய நாட்டை கி.பி. 275 வாக்கில் கவர்ந்து 
ஆளத்தலைப் பட்டபோது , சோழநாட்டில் சோழர் அரசிழந்தனர் . 
பாண்டியர் இலங்கைக்குள் சென்று மறைந்து வாழ்ந்தனர் . சேரரும் 
மலைக்காடுகளில் சென்று மறைந்து வாழ்ந்தனர் . இந்த நிலை 


8 


நாடு 


கி.பி. 530 வரை நீடித்தது . கன்னட நாட்டாரின் ஆட்சி தமிழகத்தில் 
நடந்த போது , திருப்பதிக்கு வடக்கே இருந்த சோழர்கள் மட்டும் எஞ்சி 
இருந்து அப்பகுதிகளில் தொடர்ந்து அரசர்களாய் இருந்து வந்தனர் . 
கரிகால் சோழன் காலம் முதலே வடக்கே கிருஷ்ணா ஆறு 
வரையுள்ள நாட்டை சோழர்கள் ஆண்டு வந்துள்ளனர் . அவர்கள் 
ஆண்ட அந்த பகுதியை சூளியநாடு ( சோழ நாடு என்றும் அரையர் 

என்றும் வரலாற்றில் அழைக்கப்பெற்றுள்ளனர் . 
காஞ்சீபுரத்திற்கு தெற்கே உள்ள பகுதியை மட்டுமே கன்னட நாட்டுக் 
கலகக்காரர்கள் பிடித்து ஆண்டனர் . காஞ்சிபுரத்திற்கு வடக்கே 
உள்ள பகுதியை கரிகால் சோழன் வழிவந்தவர் என்று தங்களைக் 
கூறிக்கொண்ட அரையர் நாட்டு சோழர்கள் கன்னடரின் 
இடையீட்டுக் காலத்திலும் தொடர்ந்து ஆண்டு வந்தனர் . இவர்களின் 
அனேகக் கல்வெட்டுக்களில் தங்களை “ முத்துராஜா ” என்று 
குறிப்பிட்டதோடு சோழர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் . " அரையர் 
நாடு ” என்று அவர்கள் குறிப்பிட்ட நாடு கடப்பை , கர்நூல் , நெல்லூர், 
சித்தூர், புத்தூர் , பெல்லாரி , அனந்தப்பூர் ஆகிய மாவட்டங்களை 
உள்ளடக்கி இருந்தது . பிற்காலத்தில் ஆந்திர மாநிலம் முழுவதும் 
அவர்கள் பரவி அரசர்களாக இருந்துள்ளனர் . வட கன்னட 
மாவட்டத்திலும் அவர்கள் பரவியிருந்தனர் . 


ரேநாட்டுச் சோழர்கள் தங்களைக் குறிப்பிடும்போது 
தாங்கள் காவிரிக் கரையிலிருக்கும் உறையூரிலிருந்து 
வந்தவர் என்றும் , காவிரிக்கு கரைகட்டிய கரிகால் சோழன் 
வழிவந்தவர் என்றும் , மந்தார மரம் என்கிற ஆத்திமரத்திற்கு 
உரியவர் என்றும் , சூரிய குலத்தினர் என்றும் விடாது பல 
செப்பு பட்டயங்களில் கூறி வந்துள்ளனர் . சில பட்டயங்களில் 
ராமன் காலம் முதல் அரசாண்ட சூரியன் என்பவர் முதற்கொண்ட 
முழுப்பட்டியலையும் கூறி நிற்கின்றன . அரையர் நாட்டுச் சோழர்கள் 


9 


என்கிற இவர்களை சற்று திரிந்த நிலையில் ரே நாட்டுச் சோழர்கள் 
என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுவார்கள் . இந்த ரேநாட்டுச் 
சோழர்கள் அப்பகுதியியைச் சுற்றி இருந்த எல்லா 
அரசமரபாருடனும் மணவுறவில் இருந்துள்ளனர் . கங்கர்கள் , 
மேலைச்சாளுக்கியர் , கீழைச்சாளுக்கியர், கடம்பர்கள் , பல்லவர் என 
அப்பட்டியல் நீளும் , ஆனால் பல்லவரோடு அவர்களுக்கு இருந்த 
உறவு கொஞ்சம் அதிகம் எனலாம் . 


நந்திவர்மசோழன் : 


ஒரு கட்டத்தில் நந்திவர்ம சோழன் என்கிற ரே நாட்டுச் 
சோழன் முதல் நந்திவர்ம பல்லவன் காலத்தவன் ) தம்பிள்ளைகள் 
மூவர் உதவியுடன் தொண்டை நாட்டையும் , சோழ நாட்டையும் 
கன்னடக்கலகக் காரர்களிடமிருந்து மீட்டு சோழர்களின் பழம் 
பெருமையை நிலைநாட்டினான் . தொண்டை நாட்டையும் , 
சோழநாட்டையும் தன் மூத்த மகன் சிம்ம விஷ்ணு சோழன் என்கிற 
கோசெங்கணனை ஆள அனுமதித்தான் . இரண்டாவது மகன் சுந்தர 
நந்தனும் , மூன்றாவது மகன் தனஞ்ஜெயவர்மனும் ரே நாட்டை கீழ் , 
மேல் பகுதியாக பிரித்து ஆட்சிசெய்ய அனுமதித்தான் . 


காஞ்சிபுரம் , வல்லம் , தஞ்சை, உறையூர் பகுதியில் அரச 
இருக்கைகளை அமைத்து சோழன் செங்கணன் என்கிற சிம்ம 
விஷ்ணு சோழன் சிறப்பாக ஆட்சிசெய்தான் . இவனது ஆட்சி 
தெற்கே இராமநாதபுரத்தின் தென்பகுதியில் உள்ள செம்பி நாடு 
வரை ( செம்பியன்நாடு ) பரவி இருந்தது . இவனது மதுரை 
படையெடுப்பை கடைசி கன்னடநாட்டு அரசன் தமிழ்புலவர்களைத் 
தூது விட்டு தடுத்து விட்டான் . புலவர்களின் கோரிக்கையை ஏற்று 
மதுரை மீது செங்கணன் படை நடத்தவில்லை. ஆயினும் சோழ 
மண்டலத்தில் தோற்ற கன்னடர் பெருங்கூட்டமாக வந்து 


10 


கொங்குநாட்டில் எதிர்த்தனர் . அதில் செங்கணன் வென்றான் . 
கன்னடரோடு வந்த கணயன் செங்கணனிடம் சிறைப்பட்டான் . சோழ 
நாட்டு குடவாயிலில் கணையன் சிறை வைக்கப்பட்டான் . அவனை 
சிறை மீட்க களவழி நாற்பது என்ற நூலை பொய்கையார் என்னும் 
அக்காலத்து ஒரு புலவர் செங்கணன் மீது பாடினார் . 


கன்னடர் காலத்து பின்னடவில் இருந்த சோழ நாட்டில் 100 
கோயில்களைக் கட்ட செங்கணன் ஆணையிட்டான் . ஆனால் இதில் 
78 கோயில்கள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டது . இச்சூழலில் வடக்கே 
இருந்த இரு தம்பிமார்களின் நாடும் பல்லவர் வசமாகிவிட்டது . சிம்ம 
விஷ்ணு பல்லவன் என்கிற யுவராஜன் சோழ நாட்டின் மீது 
படையெடுத்து முதலில் காஞ்சியையும் , பின்னர் தஞ்சை 
வல்லத்தையும் கைப்பற்றினான் . இப்போது வயோதிக நிலையில் 
உறையூர் பாசறையில் செங்கணன் இருந்தான் . அவன் மகன் 
நல்லடி யுவராஜனாக இருந்தான் . போர் முனையில் தோற்ற 
நல்லடியையும் , ரேநாட்டு இளவரசனையும் படையுடன் சென்று 
அவன் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்த உறையூரை மீட்கும்படி 
பல்லவன் பணித்தான் . செங்கணனும் மக்கள் மீது போரிட 
புறப்பட்டான் . இந்நிலையில் புலவர் தடுத்தனர் . தமிழ்புலவர்கள் மீது 
இருந்த பற்றால் அவர் சொல்படி சோழன்பாறையில் உண்ணா 
நோன்பிருந்து புகழும்பினை செங்கணன் அடைந்தான் . அவனது 
ஆட்சி எல்லையை கவனத்தில் கொண்டு அவனை 
கோப்பெருஞ்சோழன் என்பர் புலவர்கள் . 


பள்ளங்கோயில் செப்பேடு : 


இச்செப்பேடு சிம்ம விஷ்ணு சோழனிடமிருந்து சிம்ம 
விஷ்ணு பல்லவன் சோழநாட்டை பிடித்தான் என்று கூறுவதிலிருந்து 
இந்த அரசியல் நிகழ்ச்சியை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் . 
காஞ்சியை வென்ற பல்லவன் , தொடர்ந்து வந்து வல்லத்தை 


11 


முற்றுகை இட்டான் . அப்போது புலவர் ஒருவர் இதை தனது அகம் 
336 ம் பாடலில் குறிப்பிடுகிறார் . பாவைக் கொட்டிலார் என்னும் 
அப்புலவர் , 


நல்லடியின் வல்லத்தை சூழ்ந்திருந்த ஆரியப்படை 
முற்றுகை உடைந்ததைப் போல இப்பெண்ணின் கைவளையல்கள் 
நொருங்கி உடைவதாகுக என்னும் பொருளில் பாடியுள்ளார் . 


இதன்மூலம் பல்லவர் ஆரிய வம்சாவழியினர் என்று புலவர் 
கூறியுள்ளதை உறுதிசெய்து பல்லவர்கள் வெளியிட்ட செப்புப் 
பட்டயங்களில் , தங்கள் துரோனாச்சாரியார் என்கிற ஆரியரின் 
வழிவந்தவர் என்று கூறியுள்ள மையோடு நன்கு 
ஒத்துபோவதையும் காணலாம் . இப்படையெடுப்பின் கால கி.பி. 575 
ஆகும் . 


இதன் பிறகே கடுங்கோன் பாண்டியன் மதுரையில் இருந்த 
கன்னட நாட்டவரை நீக்கிவிட்டு ஆட்சிக்கு வந்தான் . இவனைத் 
தொடர்ந்து வந்த மூன்று பாண்டியர்களின் கல்வெட்டுக்கள் 
செம்பிநாடு முதலான பகுதிகளில் காணப்படாததற்குக் காரணம் 
அப்பகுதி சோழர் வசமே இருந்ததே ஆகும் . 


சோழ நாட்டில் சிம்ம விஷ்ணு சோழனின் ஆட்சி கி.பி. 530 
முதல் 575 வரை 45 ஆண்டுகள் சுய ஆட்சியாக இருந்துள்ளது . 
சிம்ம விஷ்ணு சோழனின் மகன் நல்லடியின் காலம் முதல் 
சிம்மவிஷ்ணு பல்லவனுக்கு கட்டுப்பட்ட ஆட்சியாக மாறி போனது . 
இந்த நிலை பல நூற்றாண்டுகள் தொடர்ந்தது . 


நல்லடி சோழனுக்குப் பிள்ளைப் பேரு இல்லை . எனவே 
நல்லடியின் இளைய சிற்றப்பன் தனஞ்செயவர்மனின் பெயரன் 
குணமுதிதன் சோழநாட்டு அரசனாக ஆகி , ஆளவந்த சோழனாக 
சோழநாட்டை ஆண்டுவந்தான் . குணமுதிதன் தம்பி புண்ணிய 


12 


குமாரன் வடக்கே மேல்பாதி ரே நாட்டின் அரசனாக இருந்தான் . 
சுந்தரநந்தன் வழிவந்தோர் ரே நாட்டின் கீழ்பகுதி நாட்டின் அரசனாக 
இருந்து வந்தனர் . இக்கீழ்ப்பகுதி ரே நாடு திருவொற்றியூர் வரை 
பரவி இருந்தது . 


சாளுக்கியர் படையெடுப்பு : 


இந்த நிலையில் பல்லவர்களின் கீழ் இருந்த ரே நாட்டை 
( அரையர் நாடு) சாளுக்கியர் கைப்பற்றிவிட்டனர் . எனவே , கீழ்பகுதி 
ரே நாட்டின் சுந்தரநந்தன் வழியினர் கீழை சாளுக்கியர் கீழும் , மேல் 
பகுதி ரே நாட்டின் தனஞ்செயவர்மனின் வழிவந்த புண்ணிய 
குமாரன் வழியினர் மேலை சாளுக்கியர் கீழும் இருந்து அரசாள 
வேண்டிய புதிய நிலை ஏற்பட்டது . தமிழக சோழர் பல்லவர் கீழ் 
தொடர்ந்து இருந்துவந்தனர் . பல்லவர்கள் வடக்கே சாளுக்கியருடன் 
சண்டைபோட்டு காஞ்சியைக் காத்துக்கொள்ள வேண்டிய 
நிலைமைக்கு ஆளாயினர் . மேற்கே கங்கர்களும் பல்லவர்களுடன் 
அனேக போர்களை நடத்தினர் . இந்த நிலையில் சோழ நாட்டில் 
இருந்த சோழர்கள் முத்தரையர்கள் ( முதிராஜ் ) என்கிற பெயரில் 
சாசனங்களை வெளியிட்டுள்ளனர் . தங்களின் சோழர் குடியை 
நன்கு விளக்கிக் கூறவே முத்தரையர் என்று கூறிக் கொள்ள 
தலைப்பட்டுள்ளனர் . நாம் முன்பு குறிப்பிட்டது போல் முத்தரையர் 
என்பது பழமையான சோழர் குடிவழிவந்த முத்தரையர் என்று 
கூறும் முகத்தானாகவே முத்தரையர் என்றுக் 
கூறிக்கொண்டுள்ளனர் . தொன்மையான சோழர்குடி வழியினர் 
என்பதே இம்முத்தரையர் என்பதன் பொருள் ஆகும் . 


1 . 


2 . 


செங்கணன் என்கிற சிம்ம விஷ்ணு சோழன் ஆட்சி , 
சுயாட்சியுடையது 
நல்லடி காலத்து அரசன் : சிம்ம விஷ்ணு பல்லவன் 
குணமுதிதன் காலத்து அரசன் : மகேந்திர பல்லவன் 
குவாவன் மாறன் காலத்து அரசன் : நரசிம்ம பல்லவன் , 

கூன்பாண்டியன் 


3 . 


4 . 


13 


குவாவன் மாறன் காலம் முதல் உள்ள முத்தரையர்களின் 
வரலாறு தமிழகத்தில் தெளிவாக நமக்குக் கிடைக்கிறது . ஆனால் 
அவன் தந்தை குணமுதிதனின் காலத்து வரலாற்றில் விளக்கப்பட 
வேண்டிய பகுதிகள் உள்ளன . குணமுதிதனின் பெயர் புண்ணிய 
குமாரனின் செப்பேட்டில் காணப்படுகிறது . குணமுதிதன் என்றால் 
குணத்தை விரும்புகிறவன் என்று பொருள் . இவனது இன்னுமொரு 
பெயர் இதே பொருளில் காணப்படுவது குணசேனன் என்பதாகும் . 
குணசேனன் என்பவனே திருநல்ல குன்றத்து குடைவரைக் கோயில் , 
திருமெய்யம் குடைவரைக்கோயில் , திருகோகர்ணம் 
குடைவரைக்கோயில் , மலையக்கோயில் குடைவரைக் கோயில் 
ஆகியவைகளைக் குடைவித்தவன் . அத்துடன் திருமெய்யம் , 
திருநல்லக்குன்றம் ஆகியவைகளில் துவாரகபாலகர்களாக 
இவனையும் , இவன் தம்பி புண்ணியக் குமாரனையும் செதுக்கி 
வைத்துள்ளான் . இவன் காலத்து மகேந்திரவர்மனைப் போல 
இவனும் இசைப்பிரியனாகவும் இருந்துள்ளான் . இதனால் இவன் 
கற்ற இசை நுணுக்கங்களை இசை கல்வெட்டுகளாக இவன் 
ஏற்படுத்தியுள்ள நான்கு குடைவரைக் கோயில் உள்ளும் , புறமும் 
எழுதி வைத்துள்ளான் . ஆனால் இந்த நிலை மகேந்திரனின் 
குடைவரைகளில் கிடையாது . 


குணமுதிதன் , குணசேனன் என்பதோடு இவனுக்கு 
குவாவன் என்கிற பெயரும் இருந்துள்ளதை அறியலாம் . குவாவன் 
என்றால் நல்லவன் என்று பொருள் . எனவே , இவன் ஏற்படுத்திய 
குடைவரைக் கோயில் அமைந்திருந்த குன்றத்திற்கு நல்லக்குன்றம் 
என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது . குவாவன்மாறன் என்று இவன் 
பெயரை முன்வைத்து இவன் மகன் பெயர் வழங்கப்பட்டுள்ளது . 
பிற்காலத்தில் புகழ்ச்சோழர் என்றும் , 63 ரில் ஒருவர் என்றும் 
ஆனபோது குவாவனுக்காக விருத்தாசலம் நல்லூர் , புதுக்கோட்டை 


14 


புல்வயல் ஆகிய பகுதிகளில் நல்ல நாயனார் என்ற பெயரில் 
திருக்கோயில்கள் எடுக்கப்பட்டன . அக்கோயில்கள் பிற்காலத்தில் 
புஷ்பவனேஸ்வரர் கோயில் என்று மாறியுள்ளன . 


புகழ்ச்சோழர் ஆன குவாவன் கரூரில் தீயில் இறங்கிய 
போது இவன் மகன் குவாவன் மாறன் இளைய பருவத்தினன் , 
குவாவன் மாறனின் தமக்கையே மங்கையர்க் கரசியார் . 
குவாவன்மாறன் காலத்தில் மாறவர்மன் அரிகேசரி என்கிற 
கூன்பாண்டியன் சோழ நாட்டைக் கவர்ந்தான் . மங்கையர்க் 
கரசியையும் மணந்தான் . குவாவன்மாறன் நல் உருத்திரன் என்கிற 
பெயரில் பாண்டியனைப் புகழ்ந்து முல்லைக் கலியைப்பாடினான் . 
நார்த்தாமலை ஜைனக்குடைவரையை குவாவன்மாறன் 
ஏற்படுத்தினான் . அவனது பிரதி பெயராகிய நல்உருத்திரன் மலை 
என்று அக்கோயில் அமைந்திருந்த மலை வழங்கியது . அது திரிபு 
பெற்று நாருத்தாமலை என்று தற்போது வழங்கிவருகிறது . 
நல்ருத்திரன்மலை - நல்ருத்தாமலை - நாருத்தாமலை என்பது 
அதன் திரிபு படி ஆகி உள்ளது . 


சோழர் முத்தரையரே : 


இவ்வாறாக ரே நாட்டில் தங்கியிருந்த கரிகால் சோழன் 
வழிவந்த சோழர் குடியினராகிய நந்திவர்ம சோழனின் 
வழிவந்தவரே சோழ நாட்டை ஆண்டுவந்த முத்தரையர் குடியினர் 
என்பது தெளிந்த நீரோடை போல் காணக்கிடைக்கிறது . 


இவ்வுண்மைகளை தெரிய வொட்டாமல் போனதற்குக் 
காரணம் கீழ்க்கண்டவாறு இவர்களின் காலத்தை ஒழுங்கு 
படுத்தாததே ஆகும் . 


15 


கோச்செங்கணன் என்கிற சிம்ம விஷ்ணு சோழன் - 530- 575 கி.பி. 
நல்லடி என்கிற பீமச்சோழன் - 575 - 610 கி.பி. 
குவாவன் என்கிற புகழ்ச்சோழர் - 610 - 649 கி.பி. 
குவாவன்மாறன் என்கிற நல்லுருத்திரன் சோழன் -649-680 கி.பி. 


ரே நாட்டில் குவாவனின் தம்பி புண்ணிய குமாரன் 
வழிவந்தோர் தொடர்ந்து ரே நாட்டுச் சோழர்கள் என்கிற பெயரில் 
ஆண்டு வந்தனர் . அவர்களின் குடிமரபு மக்கள் இன்றைய நாளில் 
முதிராஜ் , முத்துராஜ் என்கிற பெயரில் அங்கே வாழ்ந்து 
வருகின்றனர் . 


விஜயாலயச்சோழன் : 


கி.பி. ஒன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் விஜயாலயன் 
என்கிற ஒரு சோழன் தஞ்சையை முத்தரையச் சோழரிடமிருந்து 
கைப்பற்றினான் . அவன் சந்ததியினர் பெரிய அளவில் 
ஆட்சி பெற்று விளங்கினர் . இந்த விஜயாலயனும் முன்னர்க் கூறிய 
நந்திவர்மச்சோழன் குடும்பத்தைச் சேர்ந்தவனே , 
இவனைப்பற்றியும் சரியாக விளக்கப்படாததால் சோழருக்குப் 
பகையாக சோழர்களையே சித்தரித்து வரலாற்று ஆசிரியர்கள் 
எழுதி வருகிறார்கள். அதற்கு துணையாக முத்தரையர் என்கிற பெயர் 
அமைப்பும் பேதப்படுத்த உதவியாக இருந்து வந்துள்ளது . இதை 
ஒரு பூட்டகமாக வைத்துக் கொண்டும் , விஜயாலயனுக்கும் ரே நாட்டு 
முத்தரையச் சோழர்களுக்கும் உரிய தொடர்புகளை சரியாக 
விளக்கிக் கூறாமலும் காலம் கடத்தப்பட்டு வந்ததால் சோழர்குடி 
வழியினருக்குத்தான் கவலை , பின்னடைவு எல்லாம் . நாம் 
விஜயாலயனின் முன்னோர் குறித்து தீவிரமாக ஆராய்வோம் . 


16 


சோழர் முத்தரையர் மரபினரே 
0 நந்திவர்ம சோழன் ( கி.பி. 500 - 530) 


தனஞ்செயவர்மன் 


சிம்ம விஷ்ணு (எ) 
( கோச்செங்கணன் ) 


சுந்தரநந்தன் 
[ மகப்பேறு இல்லை ) 


நவராமன் ~ - y 


நல்லடி 
மகப்பேறு இல்லை ) 


விக்கிரம மகேந்திரன் ( எ) 

நவராமன் ~~ y 


எரியம்மா 


குணமுதிதன் ( எ) குவாவன் 

V 
குவாவன்மாறன் 


புண்ணிய குமாரன் 
முத்தரையர் 


விஜயகம்மா 


வீரார்ச்சுன 


மாறன் பரமேஸ்வரன் 

V 
( 3 ) சுவரன்மாறன் 
முத்தரையர் 


அக்ராணிபிடுகு 

W 
கோகிலி 


இளஞ்சோழன் முத்துராஜா 

0 
மகேந்திர விக்கிரமவர்மன் 


நிருபகம்மா 


திவாகரன் 


உ ஸ்ரீ காந்தன் 
ஒற்றியூரன் ) ( 4 ) 


விஜயாலய சோழர் ( 5 ) 


(1) E.P. Ind . Vol . XIMelapadu Plates 
( 2 ) சென்னை மியூசியம் ஸ்ரீ காந்தன் செப்பேடுகள் 
( 3 ) செந்தலை கல்வெட்டுகள் 
( 4 ) வேலஞ்சேரி செப்பேடுகள் 
( 5 ) அன்பில் செப்பேடுகள் 

17 


செந்தலைக் கல்வெட்டு 
(குண ) முதித பெரும்பிடுகு முத்தரை ( 3 ) 
யனா யின குவாவன் மாறனவ 
ன் மகன் இளங்கோவதி யரைய 
னாயின மாறன் பரமேஸ்வரன 
வன் மகன் பெரும்பிடுகு முத்த 
ரைய னாயின சுவரன் மாறனவ 
னெடுப்பித்த பிடாரி கோயில் . அவன் 
எறிந்த ஊர்களும் அவன்போர்க 
ளும் அவனைப் பாடினோர் பேர்களும் இ 
த்தூண் கண் மெலெழுதினவை 


பழையாரைப் பகுதியில் ஒரு சிறிய பகுதியில் அரசனாக 
இருந்த விஜயாலயன் தஞ்சையை முத்தரையர்களிடமிருந்து 
கைப்பற்றினான் என்கிறது வரலாறு . யார் இந்த விஜயாலயன் ? 
இவன் தந்தை பெயர் என்ன ? பாட்டன் பெயர் என்ன ? இவன் எப்படி 
திடும் என்று பழையாறைக்கு வந்தான் ? என்ன அரசியல் 
காரணத்திற்காக தஞ்சையைக் கைப்பற்றினான் ? இவன் தாய் யார் ? 
இவன் தாய் வழிப் பாட்டன் யார் ? இவன் தந்தை ஆண்ட நாடு எது ? 
இவன் தந்தை எப்போது எங்கே மறைந்தான் ? அவன் தந்தைக்கு 
பள்ளிப்படைக்கோயில் உள்ளனவா ? என்கிற கேள்விகளுக்கு 
விடைகண்டால் விஜயாலயனின் முன்னோர் எவர் என்பதற்குரிய 
முழு விபரமும் நமக்கு கிடைத்துவிடும் . 


வேலஞ்சேரி பட்டயம் : 


விஜயாலயனைக் குறித்து வேலஞ்சேரி பட்டயம் என்கிற 
விஜயாலயனின் பெயரன் முதல் பராந்தகன் செப்பேடு கூறுகிறது , 


181 


ஒற்றியூரன் என்பவனே விஜயாலயனின் தந்தை . இந்த ஒற்றியூர் 
என்பது சென்னையின் ஒரு பகுதியாகிய திருவொற்றியூர் ஆகும் . 
இந்த ஒற்றியூரனை சுந்தரச்சோழன் வெளியிட்ட அன்பில் சாசனம் 
ஸ்ரீ காந்தன் என்று பெயர் கூறி அழைக்கிறது . இதனால் 
விஜயாலயனின் தந்தை ஸ்ரீ காந்தன் என்றும் , இவனது நாட்டின் 
இருப்பிடம் ஒற்றியூரைத் தலைமையிடமாகக் கொண்டிருந்த நாடு 
என்றும் தெளிவடைகிறது . 80 கிலோ மீட்டர் தூரத்துக்கு அப்பால் 
காஞ்சியில் பல்லவர் இருக்கை இருந்தபோது , ஒற்றியூரில் 
இச்சோழனின் இருக்கை இருந்துள்ளது . இப்பகுதி கீழ் ரே நாட்டுப் 
பகுதியின் தென் கிழக்கு முனை ஆகும் . 


ஸ்ரீ காந்தன் கீழைசாளுக்கியரின் கீழிருந்து அரசு புரிந்து 
வந்தவனா ? என்று நாம் வினவும் போது ,, சென்னை 
அருங்காட்சியகத்தின் செப்புப் பட்டயமாகிய , ஸ்ரீ காந்தனின் 
முன்னோர் வம்சா வழிபட்டியல் அடங்கிய கீழைசாளுக்கியரின் 
செப்பேடுகள் நமக்குக் கிடைக்கிறது . அச்செப்பேடுகளில் உள்ள 
சோழ அரசர்களின் பெயர் பட்டியலில் முதலில் சுந்தரநந்தன் 
பெயரும் , இறுதியில் ஸ்ரீ காந்தன் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
இதனால் நாம் முன்னர் கூறிய தனஞ்ஜெயவர்மனின் அண்ணன் 
சுந்தரநந்தன் வழிவந்தவனே இந்த ஸ்ரீகாந்தன் என்பது 
தெளிவாகிறது . தனஞ்ஜெயவர்மனின் வழிவந்த புண்ணிய குமாரன் 
ரே நாட்டு மேல் பாதியை ஆண்டுவந்த போது , சுந்தரநந்தனின் 
சந்ததியினர் ரே நாட்டின் கீழ்ப்பகுதியை ஆண்டு வந்துள்ளனர் 
என்பதும் இதனால் பெறப்படும் . புண்ணிய குமாரனின் அண்ணன் 
குணமுத்தனின் வழிவந்தோர் தஞ்சையைத் தலைமையிடமாகக் 
கொண்டு வாரிசு உரிமையில் சோழநாட்டை ஆண்டுவந்தனர் 
என்றும் முன்னரே பார்த்தோம் . இதனால் தனஞ்ஜெயவர்மனின் 
வழியினர் மூன்றில் இரண்டு பங்கிற்கு மேலாக சோழ நாட்டின் 


19 


ஆட்சியாளர்களாகவும் , மூன்றில் ஒரு பங்கிற்கு மட்டும் சுந்தர 
நந்தனின் வழிவந்தோர் ஆட்சியாளர்களாகவும் இருந்துள்ளனர் 
என்கிற விபரமும் கிடைக்கிறது . சுந்தரநந்தனுக்கும் மகப்பேறு 
இன்மையால் அப்பகுதிநாடும் நவராமனின் மகன் எரியம்மாவுக்கே 
ஆட்சிசெய்யக்கிடைத்தது . 


ஒற்றியூரில் இருந்த ஸ்ரீகாந்தனின் மகன் எப்படி 
பழையாறைக்கு வந்தான் ? இவன் ஏன் தாயாதியிடமிருந்தே 
தஞ்சையைப் பிடித்தான் ? என்பது அடுத்த கேள்விகள் . ஒற்றியூர் 
ஸ்ரீகாந்த சோழனின் காலத்து பாண்டியன் முதல் வரகுணன் 
என்பவன் ஆவான் . சோழநாட்டை நேரடியாக சண்டை போட்டு 
வெல்லமுடியாது என்கிற நிலை வரகுணனின் தந்தை ராஜசிம்ம 
பாண்டியன் காலத்தில் நம் இரண்டாம் பெரும்பிடுகு சுவரன் 
மாறனால் ஏற்பட்டதால் , தேர்ந்த ராஜதந்திரியான முதல் 
வரகுணபாண்டியன் சோழர்களை உறவுமுறையால் நட்பு 
அரசர்களாக மாற்றி இருந்தான் . அதன் பயனாய் பாண்டியரை 
வலுப்படுத்திக் கொண்டு சேர , கொங்கு , தகடூர் , கங்க நாடுகளை 
தனதாக்கிக் கொண்டான் . அதே நேரத்தில் சோழரும் பல்லவரும் 
வைத்திருந்த நெருக்கத்தை கெடுத்து ஸ்ரீ காந்தனை பல்லவர் 
நாட்டின் மீது படையெடுக்கவும் தூண்டி விட்டான் . ஸ்ரீ காந்தனின் 
மூத்த மனைவியின் மகள் அக்கல நிம்மதியை முதல் வரகுணனின் 
மகன் ஸ்ரீ மாற ஸ்ரீ வல்லபனுக்கு மணம் முடித்திருந்த அதே 
நிலையில் வரகுணனின் மகள் ஸ்ரீ வல்லம்மாள் என்பவளை 
இளைய அரசியாக ஸ்ரீ காந்தனுக்கு மணம் முடித்தும் இருந்தான் . 


காஞ்சி மீது படையெடுப்பு : 


ஸ்ரீ காந்தன் கி.பி. 811 வாக்கில் காஞ்சீபுரத்தின் மீது 
படையெடுத்து அங்கிருந்த தந்திவர்ம பல்லவனை வடக்கே துரத்தி 


20 


விட்டான் . தோற்றுப்போன தந்திவர்ம பல்லவன் வடக்கே சென்று 
சிறுபடையைத் தயாரித்துக் கொண்டு அடிக்கடி எதிர்பாராத 
நேரங்களில் திடீர் , திடீர் என்று காஞ்சியைத் தாக்கிய வண்ணம் 
இருந்தான் . இதில் ஒரு போரில் ஸ்ரீ காந்தன் வீரமரணம் 
அடைந்தான் . எனவே அபிநவசித்தி முத்தரையன் என்கிற தாயாதி 
காஞ்சி நாட்டுக்கும் , ஒற்றியூர் நாட்டுக்கும் அரசன் ஆனான் , 
இச்சூழ்நிலையில் ஸ்ரீ வல்லம்மாள் மூன்று மாத கர்ப்பிணியாக 
இருந்தாள் . தன் வயிற்றுவாரிசைக் காப்பாற்ற தஞ்சை முத்தரையச் 
சோழர் தாயாதியிடம் சரண் அடைந்திருந்தாள் , தஞ்சை வல்லத்தில் 
ஸ்ரீ வல்லம்மாள் பெற்றெடுத்த பிள்ளையே விஜயலாய சோழன் 
ஆவான் . இவனுக்கு பதினேழு வயது ஆகும் போது காஞ்சியில் 
அபிநவசித்தியையும் தந்திவர்மனும் , அவன் மகன் மூன்றாம் 
நந்திவர்மனும் வென்றுவிட்டனர் . அபிநவசித்தி போரில் வீர மரணம் 
அடைந்தான் . காஞ்சி மீண்டும் பல்லவர் வசம் ஆகியது . 
அபிநவசித்தியின் மகன் சித்தக்குட்டிமாதவன் என்கிற சோழ 
முத்தரையன் மாங்காட்டுப் பகுதியின் தலைவராக சிலகாலம் 
இருந்தபின் , மதுரை நிலக்கோட்டை சோழவந்தானில் வந்து தங்கி 
அக்கல நிம்மதியின் உறவின் 

பாண்டியருடன் 
இணைந்தான் . 


பலனாக 


அபிநவசித்தியின் மறைவுக்குப் பிறகு ஒற்றியூர் நாட்டின் 
சிம்மாசனத்திற்கு முறையான வாரிசு விஜயலாயன் என்பதால் 
விஜயலாயன் ஒற்றியூருக்குச் சென்று முடி சூட வேண்டிய கட்டாயம் 
ஏற்பட்டது . ஒற்றியூர் சென்றால் விஜயலாயனையும் பல்லவர் 
கட்டாயம் கொன்றுவிடுவார்கள் என்கிற அரசியல் சூழ்நிலை 
இருந்ததால் தஞ்சை முத்தரையர் தாயாதிகள் தங்களது 
சுந்தரநந்தன் தாத்தா வழிவந்த விஜயாலயனுக்கு பழையாறைப் 
பகுதியில் சிறிதளவு நாடு கொடுத்து அங்கிருந்து முடிசூடிக் 


21 


கொள்ளும்படியும் , உரிய காலம் வாய்ந்த போது ஒற்றியூர் நாட்டை 
மீட்டுக் கொள்ளவும் ஏற்பாடு செய்தனர் . இந்த விதமாகவே 
பழையாறைப் பகுதிக்கு அரசனாக விஜயாலயன் வந்தடைந்தான் . 
வந்தநாள் முதல் தனது தந்தை நாட்டை மீட்கும் பேருவகையிலேயே 
இருந்த விஜயாலயன் ஒருகட்டத்தில் தான் ஒரு பெரிய அரசனாக 
ஆனால்தான் அது சாத்தியம் என்பதை உணர்ந்து தனக்கு பிறப்பு 
முதல் உதவிய தாயாதியின் தஞ்சையையே பிடிக்கமுனைந்தான் . 
அவன் எண்ணிய படியே சோழரின் இக்கிளை வலுவடைந்து 
பல்லவரை நீக்கி காஞ்சியை மீண்டும் 893 ல் பிடித்து 
பேரரசுகண்டனர் . முத்தரையர் எனப்பெற்ற சின்ன தாத்தா 
தனஞ்செயவர்மனின் சகோதர வழிவந்தோரின் நாட்டை நியாய 
விரோதமாக பிடித்ததற்கு ஈடாக மாமன்னன் ராஜராஜன் , ராஜேந்திரன் 
காலத்தில் கொங்கு நாட்டை அளித்து அரசுபுரிய உதவினர் . 
முத்தரையர் கோனாட்டான் , முத்தரசர் என்கிற பெயரில் கொங்கு 
நாட்டை சோழப் பேரரசு 

பேரரசு முடியும் வரையில் இருந்து 
ஆண்டுவந்தனர் . 


இந்த கொங்குச் சோழர் வழிவந்த முத்தரச சோழர் 
முஸ்லீம்கள் காலத்தில் மீண்டும் காஞ்சீபுரம் வந்தனர் . இதன் முதல் 
அரசன் வீர சோழ சம்பமகாராஜா என்பவர் ஆவார் . 
காஞ்சியிலிருந்து சிதம்பரம் வரை முன்னேறி , 

முன்னேறி , பின்னர் 
தஞ்சையிலிருந்து வீரபாண்டியன் என்பவனை விரட்டிவிட்டு கி.பி. 
1365 முதல் தஞ்சை உறையூர் பகுதியில் இருந்து சோழநாட்டை 
விஜய நகரத்தாருக்கு உட்பட்டு அரசுபுரிந்தனர் . இவ்வழிவந்த 
அரசர்கள்பட்டியல் கண்டறியப் பட்டுள்ளது . வீரசேகரன் என்கிற 
முத்தரையச் சோழனிடமிருந்து விஜயநகரத்து ஆட்சி தஞ்சையைக் 
கைப்பற்றியது . கிருஷ்ணதேவராயன் காலம் முடிவடையும் 
வரையிலும் இவர்களின் ஆட்சி சோழ மண்டத்தில் இருந்தது . 


22 


கிருஷ்ணதேவராயன் தம்பி ஆட்சியில் சேவப்பநாயக்கர் மூலம் 
தஞ்சையை விஜயநகரம் கைப்பற்றி சோழர் அல்லாத மரபாரின் 
மூலம் ஆட்சி செய்ய ஏற்பாடு செய்தது . மதுரையிலும் அவ்வாரே 
பாண்டியரையும் விஜயநகர அரசு நீக்கி நாகமநாயக்கர் மகன் 
விசுவநாத நாயக்கரை அமர்த்தியது . சோழநாட்டில் 
வீரசேகரிடமிருந்து சோழநாட்டு ஆட்சியை கைப்பற்றியது கி.பி. 
1535 என்று வரலாற்றாசிரியர் கூறுகின்றனர் . ஆனால் 1554 ஆம் 
வீரசேகரன் என்ற ருத்திரதேவ மகாராஜன்குடந்தை கும்பேஸ்வரர் 
கோயிலுக்கு இரண்டு கிராமங்களை தானம் வழங்கியுள்ளார் என்று 
கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன . இதன் பிறகு கொள்ளிடத்திற்கு 
வடபகுதியில் இச்சோழர் குடியினர் தங்கி இருந்து உள்ளனர் . 
அவர்களைக் குறித்த சேவப்ப நாயக்கரின் மகன் கல்வெட்டு ஒன்று 
காஞ்சிபுரத்தில் குறிப்பிடுகிறது . அதாவது , ஜெயங்கொண்டம் 
பகுதியில் தங்கியிருந்த இவ்வரசனின் இருக்கை இருந்த ஊரை 
வளையச் சோழன் இருப்பு ” என்று அக்கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது . நாயக்கர் காலம் முதல் இச்சோழர் குடியினர் 
பின்னடைவில் சிக்கினார் . 


இதுவரை பார்த்த நமது ஆய்வின்படி நந்திவர்ம சோழனின் 
மூன்று பிள்ளைகள் வழிவந்தவரே தமிழகத்திலும் , ரே நாட்டிலும் , 
அரசுபுரிந்து வந்த சோழர்கள் என்பதும் , அதில் முதல் மகன் 
வழியினர் இரண்டு அரசர்களோடு குழந்தைப் பேரின்மையால் 
மறைந்தது என்றும் , எஞ்சிய தனஞ்செயவர்மன் , சுந்தரநந்தன் 
வழியினரே தொடரந்து அரசர்களாய் இருந்து வந்தனர் என்றும் , 
இவ்விரு கிளையினரும் தங்களை சோழர் என்றும் முத்தரையர் 
என்றும் வழங்கிக் கொண்டிருப்பதற்குக் காரணம் இருவரும் ஒரே 
தந்தை வழிவந்தவர் என்றும் பெறப்படும் . அதிலும் தனஞ்செய 
வர்மன் வழிவந்த குணமுதிதன் என்கிற குவாவன் காலம் தொட்டு 


23 


தொடர்ந்து தங்களை முத்தரையர் என்றே வழங்கிக் கொண்டு 
நாடாண்டுள்ளதும் பெறப்படும் . முத்தரச சோழபுரம் என்னும் ஒரு 
அரசிருக்கை இருந்த பகுதிகளும் இன்றும் வழக்கில் உள்ளதை 
எட்டுக்குடி பகுதியில் காணலாம் . அதேபோல் கீரனூர் பகுதியில் 
இருந்த கோனாட்டு முத்தரையச் சோழர் கொங்குச் சோழர் என்ற 
பெயரில் நாடாண்டுள்ளதும் நடைமுறையில் உள்ளது . கொங்கு 
இலக்கியங்களும் அதை அரண் செய்கின்றன. 


எல்லாவற்றிற்கும் மேலாக சோழர்களின் தாயகமாகிய 
காவிரிபாயும் நாட்டில் தொன்மைக் குடியினராகவும் , 
பேரெண்ணிக்கையிலும் வாழ்ந்து வருபவர்கள் 
இம்முத்தரையர்களே. 


சான்றுகள் : 


எனவே 


(1) புண்ணியக்குமரன் செப்புப்பட்டயம் 
2 ஸ்ரீ காந்தன் செப்புப்பட்டயம் . ( 3 ) வேலஞ்சேரி முதல் பராந்தகன் 
செப்புப்பட்டயம் ( 4 ) அன்பில் சுந்தரச் சோழக் செப்புப்பட்டயம் 
( 5 ) விஜயாலயனின் வாழ்க்கையைக் கூறும் வல்லம் புராணம் 
ஆகிய சான்றுகளின் அடிப்படையும் முத்தரையர் சோழர் மரபினரே 
என்று கூற உதவும் ஆவணங்களாக உள்ளன . மேலும் 
( 6 ) ரே நாட்டு சோழர்களின் வாசகங்களின் செய்திகளைத் தாங்கி 
புதுக்கோட்டை திருவரங்குளம் செப்பேடு 


கரிகால் சோழன் குழுவினராகிய சூரிய குல 
முத்தரையர் ” என்று கட்டியம் கூறி நிற்பதையும் கவனத்தில் 
கொள்ள வேண்டும் . இவை அனைத்தையும் , ஆராய்ந்து 
முத்தரையர் சோழர் மரபினரே என்று உறுதியோடு கூறுவோம் . 
தொடர்ந்து முத்தரையர் அரசர்களை அரசர் வாரியாகப் பார்ப்போம் . 


24 


கி.பி. 75 முதல் 125 வரை ஆட்சி செய்த கரிகால்வளவன் 
திருப்பதிக்கு வடக்கே கிருஷ்ணாநதிவரை உள்ள தேசத்தை தம் 
தமிழ்நாட்டு அரசுடன் சேர்த்து அரசுபுரிந்து வந்தான் . கரிகாலனின் 
மக்களில் சிலர் அப்பகுதிகளில் அரச நிர்வாகத்தைப் பார்க்க 
நிலையாகத் தங்கிவிட்டனர் . அவ்வழிவந்த சோழர்களின் கி.பி. 
530 ல் நந்திவர்ம சோழன் என்பவனே மிகவும் பிரசித்திப் பெற்ற 
அரசன் . நந்திவர்ம சோழன் வழிவந்தோரின் முழுவிபரப் பட்டியல் 
இந்நூலுடன் இணைக்கப் பட்டுள்ளது . 


நந்திவர்ம சோழன் : 


இவன் முதல் நந்திவர்ம பல்லவனின் சம காலத்தவன் . 
இந்த நந்திவர்ம சோழனுக்கு மூன்று பிள்ளைகள் என்று 
நந்திவர்மனின் கொள்ளுப் பேரன் புண்ணியகுமார முத்துராஜா 
சோழனின் செப்புப்பட்டயம் கூறுகிறது . ( இந்தியக் கல்வெட்டுகள் 
பதினொன்றாம் தொகுதி) நந்திவர்மன் தமிழ்நாட்டை 
களப்பிரர்களிடமிருந்து மீட்டு பேரரசனாக ஆண்டவன் . தனது 
ரேநாட்டையும் , தமிழ்நாட்டையும் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் 
மூன்று பகுதிகளாக்கி ஆண்டனர் . இவன்காலத்தில் களப்பிரர் 
மதுரையில் மட்டும் இருந்து கடைசி தலைமுறையில் பாண்டிய 
நாட்டை ஆண்டனர். 


சிம்மவிஷ்ணு சோழன் : ( கி.பி. 530 - 575 ) 


இவன் நந்திவர்ம சோழனின் மூத்த மகன் . இவனே கோ 
செங்கணன் என்பவனும் ஆவான் . தோற்ற களப்பிரர் மீண்டும் 
செங்கணனுடன் சேரன் கணையன் முதலானவர்களுடன் வந்து 
போரிட்டான் . கணையனை கோ செங்கணன் சிறைபிடித்தான் . 
கூட்டுப்படை தோற்று ஓடியது . செங்கணன் களப்பிரர்காலத்தில் 
தடைப்பட்டிருந்த சிவ , 

வைணவக் 

கோயில்களை 


25 


பேரெண்ணிக்கையில் கட்ட ஏற்பாடு செய்தான் . இவன் கட்டிய 
கோயில்கள் மாடக்கோயில்கள் எனப்படும் . பலவகைப் பட்ட 
கோயில்களை இவன் கட்டியதாக அப்பர் சுவாமிகள் கூறியுள்ளார் . 
இவன் கோயில்கள் பின்னர் சிவ , வைணவ அடியார்களால் பாடப் 
பெற்று சிறப்பு பெற்றன . இவன் பிறப்பின் போது இவண் தாய் 
இறந்து போனாள் . அவளின் நினைவாக செங்கணனின் ஆட்சிக்கு 
உட்பட்ட செம்பிய நாட்டில் உத்தரக் கோசமங்கை கோயிலைக் 
கட்டியதாக கருதப்படுகிறது . செம்பியன் நாடு என்பதும் இவனது 
பெயரிலேயே அமைந்தது என்றும் கருதப்படுகிறது . 
கூன்பாண்டியன் காலம் வரை செம்பிய நாடு சோழர்களின் 
ஆட்சியில் இருந்து வந்துள்ளது . கி.பி. 2 ம் நூற்றாண்டில் தான் 
அருப்புக்கோட்டைக்கு வடக்கே பாண்டியர் வந்தனர் என்பதால் 
கோச்செங்கணன் சோழநாட்டின் எல்லையை தெற்கே செம்பிய 
நாடுவரை கொண்டு வைத்தான் என்று நாம் கூற வேண்டியது 


கடமை . 


சுந்தர நந்தன் : ( கி.பி. 530 - 575 ) 


இவன் கோசெங்கணனின் நடுதம்பி . இவன் ரே நாட்டின் 
கீழ்ப்பாதியை ஆண்டுவரலானான் . அப்பகுதி கிருஷ்ணா 
கழிமுகத்திலிருந்து திருவொற்றியூர் வரை நீண்டு கிடந்தது . மேற்கே 
திருப்பதி மலையை மேற்கு எல்லையாகப் பெற்று இருந்துள்ளது . 
இவன் வழி வந்தோரின் வம்சப்பட்டியல் இந்திய கல்வெட்டு தொகுதி 
5 ல் பக்கம் 123 ல் காணலாம் . இப்பட்டியலின் கடைசி அரசனாக 
குறிப்பிடப் பட்டுள்ளவனே ஸ்ரீ காந்தன் என்னும் திருவொற்றியூர் 
அரசன் . கீழைச்சாளுக்கியரின் கீழ் இருந்து பின்னாளிலும் , 
ஆரம்பத்தில் பல்லவரின் கீழ் இருந்தும் இவ்வழியினர் அரசு 


26 


புரிந்துள்ளனர் . ஸ்ரீ காந்தனின் மகனே விஜயாலயன் என்கிற 
முத்துராஜா சோழன் ஆவான் . இன்றும் திருவொற்றியூர் நாட்டில் 
முத்துராஜாக்கள் நிரம்பவாழ்ந்து வருகின்றனர் . 


தனஞ்செயவர்மன் : ( கி.பி. 530 - 575 ) 


இவன் 

கோசெங்கணனின் கடைக்குட்டி தம்பி 
செங்கணனின் தாய் இறந்து போய்விட்டதால் இளயராணிக்குப் 
பிறந்தவர்கள் சுந்தரநந்தனும் , தனஞ்செயவர்மனும் என்பதே சரி . 
தனஞ்செயவர்மன் கல்விகேள்விகளில் மிகவும் பிரசித்தமானவன் , 
கலைகளில் வல்லவன் . ரே நாட்டின் மேல் பாதியை ஆரம்பத்தில் 
பல்லவர் கீழும் , பின்னர் மேலை சாளுக்கியர் கீழும் இருந்து ஆட்சி 
செய்தனர் , இவன் பிரிவு அரசர்கள் . இவனது பெயரன்கள் மூவர் . 
மூவரில் இருவருக்கு தனது அண்ணன் மார்களின் தேசம் 
மகப்பேறு இன்மையால் கிடைத்தது . 


மகேந்திர விக்கிரம வர்மன் : ( கி.பி. 575 - 610 ) 


இவன் தனஞ்செயவர்மனின் மகன் . நவராமன் என்கிற 
பெயரும் இவனுக்கு உண்டு . கல்லெழுத்தில் ஆசையுள்ளவன் 
என்று செப்புப்பட்டயம் கூறுவதால் இவன் அரசியல் நிகழ்ச்சிகளை 
கல்லில் எழுதி வைக்கும் ஆர்வம் உள்ளவன் என்று தெரிகிறது . 
இவன் காலத்தில் தான் பல்லவர் ரேனாட்டு சோழர் இரு 
பிரிவினரையும் வென்று விட்டனர் . சோழ நாட்டின் மீது சிம்மவிஷ்ணு 
பல்லவன் படையெடுத்து வந்தபோது , பல்லவர் படைக்கு உதவியாக 
இவனும் படையுடன் வந்து தனது பெரியப்பன் நாட்டை 
பல்லவருக்காக பிடிக்க போரிட்டு இருக்கிறான் . இவனும் 
சிம்மவிஷ்ணு பல்லவனைப் போன்று தமிழ்நாட்டு வெற்றியை 
தான் பெற்றதாகப் பட்டயத்தில் குறிக்கப் பட்டுள்ளது கொண்டு கூற 
வேண்டி உள்ளது . உறையூர் முற்றுகையின் போது நல்லடி தன் 


27 


தந்தை மீதே படை செலுத்தியதை பார்க்கும் போது இவன் செய்தது 
ஒன்றும் குறையாகாது என்று கூறலாம் . நல்லடியுடன் , மகேந்திர 
விக்கிரமனும் சென்று உள்ளான் . எனவே தான் புலவர்கள் 
தம்மக்களின் மீதே போரிட வேண்டாம் என்று கூறியுள்ளனர் . 
கோசெங்கணணுக்கு கோப்பெருஞ்சோழன் என்னும் பெயர் 
வழங்கியுள்ளது அறியத்தக்கது . 


குணமுதிதன் : ( கி.பி. 610 - 649 ) 


இவன் மகேந்திர விக்கிரம வர்மனின் மூத்தமகன் . 
இவனைப்பற்றி ரேநாட்டில் தொடர்ந்து எந்த குறிப்புகளும் இல்லை . 
இவன் தமிழகத்து அரசியலுக்கு நல்லடிக்குப் பிறகு சோழநாட்டை 
ஆளும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றவன் . குணமுதிதன் என்றால் 
குணத்தை விரும்புபவன் , அதாவது நல்லவன் . நல்லவன் என்னும் 
பொருள் பொதிந்த குவாவன் என்னும் அபிஷேகப் பெயரைப் 
பெற்றவன் . இவன் மகேந்திர பல்லவனின் சம காலத்தவன் , 
மகேந்திரனைப் போல கலைகளில் வல்லவன் . குறிப்பாக 
இசைக்கலையில் தீவிர ஈடுபாடு உள்ளவன் . பரிவாதிநி என்னும் யாழ் 
இசைப்பதில் வல்லவனாகிய இவன் இசை நுணுக்கங்களை இவன் 
குடைந்த சிவன் குடைவறைகளில் கல்லில் எழுதிவைத்து 
புகழ்பெற்றவன் . மகேந்திர பல்லவன் எடுப்பித்த குடைவறைகளில் 
இது போன்ற இசைக்கல்வெட்டுக்கள் இருக்காது . புதுக்கோட்டை 
மாவட்டத்தில் நான்கு சிவன் குடைவறைகளை இவன் 
ஏற்படுத்தியுள்ளான் . அங்குள்ள இசைக்கல்வெட்டுக்களைக் 
கொண்டு இவற்றை அடையாளங்கண்டு கொள்ளலாம் . 
திருமெய்யம் வைணவக் குடைவறையும் இவன் ஏற்படுத்தியதே 
என்று கருதப்படுகிறது . அதே போல் குணசீலம் பெருமாள் 
குடைவரையும் இவன் பெயர் தாங்கியதே என்று கருதுவதால் 


28 


அந்தப் பணியும் அவனுடையதே ஆகும் . குணமுதிதன் 
என்பதையே குணசேனன் என்று கல்வெட்டுகளில் இவன் 
கூறியுள்ளான் என்பதறியவும் . 


குவாவன் முத்தரையரையே புகழ்ச் சோழர் என்று வரலாறு 
கூறிவருகிறது . அதற்காதாரமாக திருநல்லக்குன்றத்து கட்டுமானக் 
கோயிலில் புகழ்ச் சோழரின் கரூர் நிகழ்வுகள் ஏழு ஓவியங்களாக 
வரையப் பெற்றுள்ளன . மிகவும் செதிலம் அடைந்த நிலையில் 
உள்ள 

அவ்வோவியங்கள் பெரிய புராண புகழ்ச்சோழர் 
வர்ணனைகளை எதிரொலிக்கின்றன . திருநல்லக்குன்றம் என்பது 
திருநல்லவன்குன்றம் என்பதன்திரிபு ஆகும் . அங்குள்ள குடைவறை 
நம்குவாவன் முத்தரையர் என்கிற புகழ்ச்சோழரால் அவர் 
ஆட்சிகாலத்தின் போது ஏற்படுத்தப்ட்டது . குவாவனின் மகளே 
மங்கையர்க்கரசியார் . குவாவன் முத்தரையரைத் தான் 
மணிமுடிச்சோழன் என்று அப்பரும் , சேக்கிழாரும் கூறியுள்ளனர் . 
தந்தையைப் போல மகளும் 63 ல் ஒருவராக பக்தியில் சிறந்து 
விளங்கியவர் . கூன்பாண்டியனை மணந்திருந்த அவர் சைவ மதம் 
தழுவச் செய்தவர் . புகழ்ச்சோழரின் நினைவாக 
அனேகக்கோயில்கள் தமிழகமெங்கும் காலந்தோறும் 
எடுப்பிக்கப்பட்டுள்ளது . அண்ணாமலையார் , புஷ்பவனேஸ்வரர் , 
பூவாண்டார் , தீயாடியப்பர் , நல்ல நாயனார் , மாசிலிசுவரர் , 
மெய்யநாதர் ஆகிய பெயர்களில் அக்கோயில்கள் உள்ளன . இவர் 
பெயரில் கோவனூர் ( குவாவனூர் ) நல்லூர் என்ற ஊரின் 
பெயர்களும் உள்ளன . 


புண்ணியக் குமாரன் : கி.பி. 615 - 660 


நம்புகழ்ச்சோழரின் தம்பி , இவன் ரே நாட்டின் மேல் பாதி 
அரசனாக முடி சூட்டிக்கொண்டவன் . இவன் வழிவந்த அரசர்களின் 


29 


பட்டியல் தொல்லியல் துறையினரால் கல்வெட்டு ஆண்டு 
அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது . மேலும் இவன் வழிவந்தோர் 
கிருஷ்ணா ஆற்றுக்கு வடக்கேயும் பெருமளவில் நாடுகளை 
வென்று ஆட்சிசெய்துள்ளனர் . கீழைசாளுக்கிய அரசனின் நாட்டை 
பிடித்துக்கொண்டு அவர்களை விரட்டிவிட்டனர் . அவர்கள் நம் 
ராஜராஜனிடமே வந்து தஞ்சம் பெற்றது எல்லாம் இவர்கள் படைத்த 
வரலாறு . பின்னர் ராஜராஜன் தான் 

வேங்கி நாட்டை 
மீட்டுக்கொடுத்தான் . அக்காலத்தில் காஞ்சிபுரம் முதல் வேங்கிநாடு 
வரை , மேற்கே ஹைதராபாத்திலிருந்து பெல்லாரி வரை என்று 
இவர்களின் நாடு ஆந்திர நாட்டில் பெருகிகிடந்தது . இக்காலத்து 
நமது ராஜராஜன் எழுச்சியால் அவர்கள் அடங்கி போயினர் . 
ராஜராஜன் இல்லையேல் சோழப்பேரரசு ரேனாட்டு பிரிவினரால் 
ஏற்பட்டிருக்கலாம்.ஜடாச்சோள பீமன் என்கிற புண்ணிய குமாரன் 
கிளை அரசன் ஒருவன் அத்தகைய மாவீரனாகத் 
தோன்றியிருந்தான் . 


நம்புண்ணியக் குமாரன் வெளியிட்ட செப்புப் பட்டயமே 
முத்தரையச் சோழர் வரலாற்றில் மிகமுக்கியப் பங்கு வகிக்கும் முதல் 
பட்டயம் ஆகும் . பட்டய விபரம் வருமாறு : 


நந்திவர்ம சோழன் 


சுந்தரநந்தன் 


தனஞ்செயவர்மன் 


சிம்மவிஷ்ணு 
(கோசெங்கணன் ) 


மகேந்திர விக்கிரமவர்மன் 

எ) நவராமன் 


குணமுதிதன் ( குவாவன் ) 


புண்ணியக்குமாரன் 


30 


நல்லடி : ( கி.பி. 575 - 610 ) 


புண்ணிய குமாரன் குடும்பத்தில் தனது பிரிவு அரசர்களை 
மட்டுமே குறித்துள்ளான் . மற்ற இரண்டு பிரிவு அரசர்களைக் 
குறிக்கவில்லை. ஆனால் நமது ஆய்வுமூலம் சிம்ம விஷ்ணு 
சோழரின் மகன் நல்லடி என்பதை இலக்கிய ஆதாரம் கொண்டு 
அறியலாம் . சிம்ம விஷ்ணுதான் கோசெங்கணன் என்ற 
உண்மையை உணர்ந்த போது அது சாத்திய மாகிவிடுகிறது . 
நல்லடிக்கு பீமச்சோழன் என்கிற ஒரு பிரதி பெயரும் இருந்துள்ளது . 
இவன் சரும நோயால் கஷ்டப்பட்டுள்ளான் . இதனால் இவனுக்கு 
குழந்தைப் பேறும் இல்லை . இவன் குழந்தைப் பேறு வேண்டி 
தஞ்சை மேல வீதியில் சங்கர நாராயணர் கோயிலைக் 
கட்டியுள்ளான் . அக்கோயில் அப்போதைய பாண்டி நாட்டு சங்கரன் 
கோயில் புகழ்க்காரணமாக செய்தது . மேலும் இவன் தஞ்சை 
கரந்தை . சிவன் கோயிலையும் சரும நோய் காரணமாகக் 
கட்டியுள்ளான் . மேலும் திருநல்லம் என்கிற கோயிலையும் 
இதேக்காரணத்திற்காக இவன் கட்டியதே மூன்று கோயில்களின் 
தலவரலாறுகள் இவற்றைக் குறிப்பிடுகின்றன . இறுதியில் 
சிவகங்கை குளத்தில் குளித்துவிட்டு கரையில் படுத்தபோது இவனும் 
இவனது அரசியும் இறந்து போயினர் . அந்த இடத்தில் இன்றும் 
குளத்தின் ஒரு பகுதியில் சிவலிங்கம் வைத்து வணங்கப்படுகிறது . 
குளத்தின் கீழ்கரையில் தஞ்சை தளிகுளத்தார் கோயில் இவனுக்காக 
குவாவன் ஒரு கோயிலை கட்டினான் . அக்கோயில் தற்போது 
மராட்டியர் காலத்தில் வெண்ணாற்றங்கரையில் பெயர்த்து 
கட்டப்பட்டுள்ளது . ராஜராஜன் பெரிய கோயிலைக் கட்டும் வரையில் 
இக்கோயிலே சோழர்களின் புனிதக் கோயிலாக கருதப்பட்டது . 
இது முதல் தஞ்சை நகர் முத்தரையர்களால் சிறந்த நகரமாக 
உருவாக்கப்பட்டது . வல்லத்துக் கோட்டையைப் போல் 


31 


தஞ்சையிலும் மதில் சூழ்ந்த நகரத்தை முத்தரையர்கள் 
ஏற்படுத்தினர் . அந்நகருக்கு குவாவன் தனது பாட்டன் 
தனஞ்செயவர்மன் பெயரையே வைத்து மகிழ்ந்தான் . 
தனஞ்செயபுரி என்று வழங்கிய அந்நகர் அதே காலம் முதலே 
தன்செய் , தஞ்சை என வழங்கிவந்துள்ளது . 


பெரும்பிடுகு குவாவன் மாறன் : ( கி.பி. 649 - 680 ) 


குவாவன் முத்தரையர் என்கிற புகழ்ச் சோழர் மறைவுக் 
பிறகு அவர் மகன் குவாவன் மாறன் சோழ அரசரானான் . அப்போது 
பாண்டியன் அரிகேசரி மாறவர்மன் சோழ நாட்டின் மீது 
படையெடுத்து உறையூரையும் , வல்லத்தையும் பிடித்துக் 
கொண்டான் . குவாவன் மாறன் என்கிற நல் உருத்திரன் தனது 
சகோதரி மங்கையர்க்கரசியை பாண்டியர்க்கு மணம் முடித்து 
பாண்டியனுடன் சமாதானம் செய்து கொண்டான் . மங்கையர்க்கரசி 
அரிகேசரி மாறவர்மனை ஜைனமதத்திலிருந்து சிவமதத்திற்கு 
ஞானசம்பந்தர் மூலமாக மதம்மாற்றினார் . குவாவன் மாறனின் 
இறுதி காலத்தில் பெருவளநல்லூர் போர் மூலம் சோழநாடு மீண்டும் 
பல்லவர் கீழ்வந்தது . சோழநாட்டின் தென்மேற்குப் பகுதி மட்டும் 
பாண்டியர் வசமே இருந்தது . சோழன்நல்லுருத்திரன் பாண்டியனின் 
கட்டுப்பாட்டில் இருந்த போது இச்சோழரால் பாடப்பட்டதே முல்லைக் 
கலி ஆகும் . 


விடேல் விடுகு இளங்கோவதி 

அரையனாகிய 
மாறன் பரமேஸ்வரன் ( கி.பி. 680 - 705 ) 


இவன் பெயரைக் கொண்டே இவனுக்கு ஒரு மூத்த சகோதரர் 
இருந்திருக்கலாம் என்று கூற வேண்டும் . ஆனால் என்ன 
காரணத்தினால் மூத்தவன் முடிசூடவில்லை என்று தெரியவில்லை . 
ஆனால் அந்த மூத்த சகோதரன் வழியில் வந்த ஒருவனே சுவரன் 


32 


மாறனுக்குப் பிறகு ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த சாத்தன் மாறன் என்று 
யூகிக்கலாம் . சோழநாட்டில் நன்னிலம் பக்கம் பரமேஸ்வரமங்கலம் 
என்று ஒரு ஊர் உள்ளது . அவ்வூர் இவன் பெயரால் அமைந்தது 
என்று கூறலாம் . 


பெரும்பிடுகு சுவரன் மாறன் : ( கி.பி. 705 - 745 ) 


மாறன் பரமேஸ்வரனின் மகனாகிய இவன் மாவீரன் . 
பாண்டிய ராஜ சிம்மனை பல போர்களில் வென்ற சோழன் இவனே . 
கூன் பாண்டியனிடமிருந்து மீட்கப்படாத எஞ்சிய சோழ நாட்டை 
மீட்டவனும் இவனே . சோழநாட்டின் தென் எல்லை முழுவதும் 
கிழக்கே கடற்கரை முதல் , மேற்கே புகளூர் வரை 12 போர்களை 
பாண்டினுடன் நடத்தியுள்ளான் . மிகவும் வலுவான பாண்டியரின் 
படைகளை தோற்கடித்தக் காரணத்தினால் புலவர்கள் வெகுவாகப் 
புகழ்ந்து சுவரன்மாறனைப் பாடியுள்ளனர் . அப்பாடல்களை நியமம் 
காளிகோயிலில் கற்றூண்களில் மூன்று அடுக்கு களில் 
எழுதிவைத்து உள்ளான் . அவை தற்போது செந்தலை 
சுந்தரரேஸ்வரர் கோயில் மண்டபத்தில் உள்ளன . அவைகளைத் 
தொல்லியத் துறையினர் படியெடுத்து . பதிப்பித்து காத்துள்ளனர் . 
அதற்காக தொல்லியல் துறைக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் . 
மேலும்சுவரன் மாறனின் அனேக வழங்கு பெயர்களும் அங்கே 
பதிப்பில் உள்ளன . 


சுவரன் மாறன் வென்ற போர்களங்கள் : 


1 . 


கொடும்பளூர் , 2. மணலூர் , 3. திங்களூர் ,, 
4. அழுந்தியூர் , 5. காரையூர் , 6. வெண்கோடல் , 7. புகழி , 
8. கண்ணனூர் , 9. காந்தளூர் , 10. மறங்கூர் , 11. அண்ணல்வாயில் , 
12. செம்பொன்மாரி ஆகிய இடங்களில் பாண்டியர் சேரர் படையுடன் 
போரிட்டு வென்றுள்ளான் . 


33 


இவனைப்பாடிய புலவர்களின் பெயர்கள் : 


1 . 


2 . 


3 . 


பாச்சிள் வேன் நம்பி 
ஆச்சாரியர் அநிருத்தர் 
கோட்டாற்று இளம்பெருமானார் 
கிழார் கூற்றத்து பவதாய மங்கலத்து அமருநிலையாயின் 
குவாவன் காஞ்சன் 


4 . 


மேலும் சுவரன் மாறன் புதுக்கோட்டை மாவட்டம் 
கிள்ளுக்கோட்டைக்கருகில் தனி ஒருவனாக தன்மீது பாய்ந்து 
தாக்கிய வரிப்புலியை தன் உடைவாளால் குத்தி கொன்று உள்ளான் . 
இந்தச் செய்தியை அங்குள்ள கல்வெட்டு ஒன்று கூறிநிற்கிறது . 


பாண்டியருடன் நடந்த போரில் உதவியமைக்காக 
சுவரன்மாறன் யாதவ வேளிர்களை கொடும்பாளூரில் இருக்க 
தன்காலம் முதற்கொண்டு அனுமதித்து உள்ளான் . இவ்வழிவந்த 
முதல் யாதவவேள் பாண்டியனின் யானைப்படையை வென்றதாகக் 
கூறிக்கொண்டான் . முத்தரையருடன் நல்லுறவில் இருந்த 
இப்பிரிவினர் தொடர்ந்து முத்தரையர்களுடன் மணவுறவிலும் 
இருந்துள்ளனர் . பாண்டியருடன் சேர்ந்து சுவரன்மாறனை எதிர்த்து 
போரிட்ட கொடும்பளூர் பழைய தலைவர்கள் எவர் என்று பெயர்கூட 
தெரியவில்லை . அவர்கள் பாண்டிய நாட்டிற்குள் சென்றுவிட்டனர் 
என்று கூறலாம் . சுவரன் காலம் முதல் கொடும்பளூரில் இருந்த 
வேளிர்களுக்கும் , பாண்டியருக்கு உதவிய வேளிர்கட்கும் எந்த 
சம்பந்தமும் இல்லை . அவர்கள் வேறு , இவர்கள் வேறு . 


விடேல் விடுகு சாத்தன் மாறன் ( கி.பி. 745 - 770 ) 


சுவரன்மாறனுக்குப் பிறகு சோழநாட்டின் அரசனாகப் 
பொருப்பேற்ற சோழன் சாத்தன் மாறன் ஆவான் . இவனது 
பெயரைக்கொண்டு சுவரன் மாறனின் சொந்த மகன் இல்லை 


34 


என்று உணரமுடிகிறது . சொந்த மகன் என்றால் மாறன் என்கிற 
சொல் பெயரின் முற்பகுதியாக இருந்திருக்கும் . எனவே இவன் 
சுவீகார மகனாக இருக்க வேண்டும் . சாத்தன்மாறன் திருமெய்யம் 
குடைவறைக் கோயிலை புதுப்பிக்கும் பணியினை செய்துள்ளான் . 
இவன் தாய் பெரும்பிடுகு பெருந்தேவி அண்டக்குடி என்ற ஊரினை 
இக்கோயிலுக்கு தானம் வழங்கியுள்ளாள் . சுவரன்மாறன் காலம் 
முதல் கோனாடு முழுவதும் சாத்தன்மாறன் சோழனிடமே 
இருந்துள்ளது என்பதை இக்கல்வெட்டு கூறிநிற்கிறது . மேலும் 
ஏரிக்கு கலிங்குகட்டிய செய்தியை ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது . 
முத்தரையர்களின் நீர்ப்பாசன பணிகளை அது தெரிவிக்கிறது . 


பெரும்பிடுகு இரண்டாம் குவாவன் ( கி.பி. 770 - 791 ) 


இவன் வெளியிட்ட கல்வெட்டு ஒன்று பொன்விளைந்தான் 
பட்டியில் கிடைத்துள்ளது . இவன் மனைவியின் பெயர் 
மாந்தூர்த்தடிகள் . இவள் பெயரைக் கொண்டு இவள் ஜைனமத 
ஈடுபாடு உள்ளவள் என்று தெரிகிறது . அதற்கேற்றார்போல் 
இக்கல்வெட்டில் திருக்காட்டுப்பள்ளியில் இருந்த ஜைனப் பள்ளிக்கு 
தானம் கொடுத்ததையே குறிப்பிடப்படுகிறது . எனவே முன் 
சொன்னக் கருத்து உறுதிப்படுகிறது . மாமண்டூர் ஜைனபள்ளியில் 
கல்விபயின்ற பல்லவ அரசி ரேவாவின் மகளாக இவள் இருக்கலாம் . 
இரண்டாம் குவாவன் சிறந்த சிவபக்தன் . ஆனால் இவனது இளைய 
அரசியாகிய மாந்தூர் தடிகள் தீவிர ஜைன ஈடுபாடு உள்ளவள் . 
குவாவானின் பிற்காலத்தில் சோழநாடு - மேற்கூறு சோழநாடு , கீழ்க் 
கூறுசோழநாடு என இரு பிரிவுகளாக்கப் பட்டு இளைய ராணி 
மாந்தூர் தடிகள் மகன் குவாவன் எட்டி கீழ்க்கூறு சோழநாட்டிற்கு 
அரசனாகவும் , மூத்த அரசி மகன் குவாவன் சாத்தன் மேற்கூறு 
சோழநாட்டிற்கும் அரசர்களாக ஆயினர். 


35 


குவாவன் எட்டியின் இருக்கை வடவல்லம் என்கிற முத்தரச 
சோழபுரம் என்னும் இடத்தில் இருந்துள்ளது . இது எட்டிக்குடிக்கு 
அருகில் உள்ளது . தூர்ந்து போன அகழிகள் , தகர்ந்து வீழ்ந்த 
மதில்கள் ஆகியவைகளை முத்தரச சோழபுரத்தில் இன்றும் 
காணலாம் . இவ்வூரைக்குறித்து திருக்குவனை தியாகராஜபெருமாள் 
கோயிலில் உள்ள கல்வெட்டு ஒன்று கீழ்வருமாறு பேசுகிறது . 

இளங்குடி இருக்கை வடவல்லம் என்கிற 
இந்திரபதி நல்லூர் . 

என்பதே அக்கல்வெட்டின் வாசகம் . இதனைக் கொண்டு 
குவாவனின் இளயக்குடி வழியினர் இங்கு இருக்கைக் கொண்டு 
சோழநாட்டின் கிழ்பகுதியை அரசுபுரிந்தனர் என்று நாம் 
அறியலாம் . இவ்வழியினரின் கீழ்ச் சோழநாட்டில் பல முருகன் 
கோயில்களை எடுப்பித்தது அவர்களின் ஜைன தாயின் ஈடுபாடே 
ஆகும் . 

மேலும் இந்தப் பிரிவு சோழ நாட்டில் இரண்டாம் புலிக்காடு 
என்றும் , எட்டிபுலிக்காடு என்றும் , கழுகப்புலிக்காடு என்றும் ஊரின் 
பெயர்கள் ஜைனமதத் தன்மையையும் ,, இரண்டாவது 
இளையகுடியினர் என்பதையும் குறிப்பிட்டு நிற்பதையும் 
காணலாம் . 


குவாவன் எட்டிக்கு , எட்டிச்சாத்தன் , எட்டிக்குவாவன் , 
எட்டிக்கடம்பன் என்ற மூன்று மகன்கள் . கீழச்சோழ நாட்டை மூன்று 
பகுதிகளாக்கி அவைகளின் ஆளுநர்களாக அவர்களை 
ஆக்கினான் எட்டி அரசன் . 


மூத்தவன் எட்டி சாத்தனுக்கு வலங்கைமான் , ஆலங்குடிப் 
பகுதியைத் தலைமையிடமாகவும் , இரண்டாவது மகனாகிய எட்டி 
குவாவனுக்கு புதுக்கோட்டை கலசபுரத்தைத் தலைமையிடமாகவும் , 


36 


மூன்றாவது மகனாகிய எட்டிக்கடம்பனுக்கு எட்டிக்குடி வல்லத்துக் 
கோட்டையை தலைமையிடமாகவும் ஆக்கிக் கொண்டனர் . 
எட்டிச்சாத்தன் பின்னர் அரசியல் சூழ்நிலைக் காரணமாக தெற்கே 
சாத்தூர் பகுதியில் சென்று தங்கி பாண்டியருடன் இணைந்து 
தஞ்சையைப் பிடித்த விஜயாலயன் மீது போர் நடத்த 
தலைமையேற்று வந்துள்ளான் . 


விடேல்விடுகு குவாவன் சாத்தன் ( கி.பி. 791 - 832 ) 


மேற்குபகுதி சோழநாட்டு அரசனாக தந்திவர்மபல்லவன் 
காலத்தில் இருந்தவன் . இவனது படைப்புகளான 
குன்றாண்டார்கோவில் குடைவரைக் கோயிலும் , திருவாலத்தூர் 
அப்பர் பெருமான் குடைவரை , திருமால் குடைவரை 
ஆகியவைகளை ஏற்படுத்தியவன் . இவன்காலத்து பிற்பகுதிகி.பி . 811 
முதல் சுயாட்சியுடன் ஆட்சி செய்தவன் . இக்காலத்தில் 
ஏற்பட்டவைகளே திருவெள்ளரை திருமால் , சிவன் குடைவரைகள் , 
ஸ்வத்திகக்கிணறு முதலானவைகள் பாண்டியன் முதல் வரகுணன் 
இவனுடன் நல்லுறவில் இருந்தான் . இவன் மகன்கள் 
சாத்தன்பழியிலி , சாத்தன்பூதி என்கிற இருவரும் , சாத்தன்காளி 
என்கிற மகளும் இருந்தனர் . 


பெரும்பிடுகு சாத்தன் பழியிலி 
( கி.பி. 832+ 55 = 887 ) 


சாத்தன் பழியிலி தஞ்சையிலிருந்து அரசுபுரியவில்லை . 
தஞ்சையின் தலைமை ஆட்சி இவன் தம்பி சாத்தன்பூதி இளங்கோ 
முத்தரையன் ஏற்றிருந்தால் இவன் வேறு இடத்தில் இருந்துள்ளான் . 
இவன் நிருபதுங்க பல்லவன் காலத்திலும் இருந்துள்ளதால் 
55 ஆண்டுகளுக்கு மேல் பதவியில் இருந்திருக்க வேண்டும் . 
இவன் குடைவித்த பழியிலீச்சுவரம் என்னும் நார்த்தாமலை 


37 


குடைவரை நிருபதுங்க பல்லவன் காலத்தது . நிருபதுங்களின் ஏழாம் 
ஆட்சியாண்டில் குடைவிக்கப்பட்டதென ஆய்வேடு கல்வெட்டில் 
குறிக்கப்பட்டுள்ளது . அக்கல்வெட்டில் விடேல்விடுகு முத்தரையன் 
மகன் என்று குறிக்கப்பட்டிருப்பதாலும் , இவனது இளய 
சகோதரனை விடேல் விடுகு இளங்கோவதி அரையன் என்று 
கல்வெட்டுக்கள் குறிப்பதாலும் சாத்தன்பழியிலியின் பட்டப்பெயர் 
பெரும்பிடுகு என்றே இருந்திருக்க வேண்டும் என்பதோடு விடேல் 
விடுகு , பெரும்பிடுகு பெயரை மாறி , மாறி முத்தரைய அரசர்கள் 
வழங்கிக் கொண்டுள்ளனர் என்பதும் தெளிவாகிறது . இவன் 
காலத்து கொடும்பாளூர் வேள் நிருப கேசரி என்பவன் நிருப 
துங்கனுடன் இளம்வயதில் காஞ்சியில் வளர்ந்தவன் நிருப கேசரி . 
நிருப துங்கனின் ஏழாவது ஆண்டில் பழியிலிஈஸ்வரமும் 
ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் இம்மூவரும் ஒரு சேர்ந்த காலத்தில் பாதி 
வாழ்க்கைக் காலத்தையாவது பெற்றிருந்திருக்க வேண்டும் . 


விடேல்விடுகு சாத்தன்பூதி ( கி.பி. 832 + 60 = 892 ) 


சோழநாட்டை கோசெங்கணனுக்குப் பிறகு சுதந்திரமாக 
ஆண்டவர்களின் இவன் தந்தை குவாவன் சாத்தனும் , இந்த 
சாத்தன் பூதியுமே ஆவர் . இதே நேரத்தில் கீழ்ச் சோழநாடும் இவன் 
தாயாதிகளால் ஆளப்பெற்றது . இதற்கு வித்திட்டவன் ஒற்றியூர் 
சோழன் ஸ்ரீகாந்தனே ஆவான் . எனவே அவன் மகள் 
விஜயாலயனை பழையாறையில் இருப்பிக்கச் செய்தவனும் இந்த 
சாத்தன்பூதி என்கிற இளங்கோ முத்தரையனே ஆகும் . இவனை 
"உத்தமதானி ” என்று கல்வெட்டுக்கள் அழைக்கின்றன . 
கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரம் இவன் 
பெயரால் அமைந்தது . இவன் கல்வெட்டுக்கள் புதுக்கோட்டை 


38 


மாவட்டத்திலும் , தஞ்சை மாவட்டத்திலும் பல இடங்களில் 
கிடைக்கின்றன . கீரனூர் உத்தமதானிஸ்வரம் , நார்த்தாமலை , 
சாத்தன் பூதீஸ்வரம் , கீழ்த்தானியம் மேல்தானியம் ஆகிய ஊரில் 
உள்ள சிவன்கோயில் ஆகியவை இவன் கட்டிய சிறப்பான 
கட்டுமானக் கோயில்கள் ஆகும் . சாத்தன் பூதியின் மூத்த 
சகோதரியின் மகள் சாத்தபெருமாள் என்பவளை ஆதித்த சோழன் 
மணந்திருந்தான் . 


பெரும்பிடுகு பூதிகளரி ( கி.பி. 892 + 55 = 947 ) 


இவன் ஆதித்த சோழன் காலத்திலும் , முதல் பராந்தகன் 
காலத்திலும் புதுக்கோட்டைப் பகுதி தலைவனாக இருந்துள்ளான் . 
இவன் எடுப்பித்த குடைவறைக் கோயிலே பூவாலைக்குடி 
பூவாண்டார் கோவில் . தற்போது புஷ்பவனேஸ்வரர் கோயில் என்று 
அழைக்கப்படுகிறது . அக்கோயில் முதல் 

குவாவன் 
புகழ்சோழருக்காக எடுப்பிக்கப் பெற்றது . இதன் அருகிலேயே வலது 
பக்கத்தில் அம்மன் கோயில் உள்ளது . வலது பக்கத்தில் இருப்பதால் 
மகள் ஸ்தானம் எனப்பெறும் . எனவே 

இது 
மங்கையர்கரசிக்காக எடுப்பிக்கப்பட்ட கோயில் எனலாம் . இதைப் 
போன்றே திருநல்லக்குன்றத்திலும் குடைவறைக்கு வலது புரத்தில் 
ஒரு அம்மன் கோயில் எழுப்பிக்கப் பட்டுள்ளது . அதுவும் இதே 
கொள்கையில் எனலாம் . இவ்விருக்கோயில்களையும் நன்கு 
ஆராய்ந்தால் மங்கையர்க்கரசிக்காக எடுப்பிக்கப்பட்டக் கோயில் 
என்பதற்குத்தக்க ஆதாரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் . 


பூதிகளரிக்கு அமரூன்றிய முத்தரையன் என்றும் 
பெயரிருந்தது . திருப்பழனம் கோயிலில் குறிக்கப் பெறும் 
ஆதித்தனின் திருக்கோஷ்டியூர் படைத்தலைவன் இவனாக 
இருக்கலாம் . 


39 


விடேல் விடுகு ஏறாவக்கோ முத்தரையர் : 


( கி.பி. 947 + 57 = 1004 ) 


ஏறாவக்கோ என்னும் முத்தரைய மன்னன் ஒருவர் 
இருந்தாக திருநல்லக்குன்றத்து குடைவறைக் கோயில் கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது . இவன் மகன் பெரும்பிடுகு முத்தரையன் என்றும் 
குறிக்கப்படுவதால் கண்டிப்பாக . ஏறாவக்கோ முத்தரையரின் 
பட்டப்பெயர் விடேல்விடுகு என்று தான் இருந்திருக்க வேண்டும் . 
மாமன்னன் ராஜராஜன் காலத்திலும் விடேல்விடுகு , பெரும்பிடுகு 
பட்டத்துடன் அரச ஸ்தானத்தில் முத்தரையர்கள் புதுக்கோட்டைப் 
பகுதியில் இருந்துள்ளது இதனால் பெறப்படுகிறது . அம்மன்னர்கள் 
அக்காலத்தில் கோனாட்டார் என்றும் அழைக்கப்பட்டுள்ளனர் . 


ஏறாவக்கோ முத்தரையர் காலத்தில் கட்டப்பட்டதே 
மூவர்கோயில் . முத்தரையர் குலக்கொடி கற்றளியின் கணவன் 
சிறிய வேள் கட்டியது . அவன் சுந்தரச் சோழன் தமக்கைவரகுணா 
என்பவளையும் மணந்திருந்தான் என்பதால் மூவர் கோயில் 
கட்டப்பட்ட காலம் நமக்கு பிடிபடுகிறது . கல்வெட்டின் 
எழுத்தமைதியும் 10 ம் நூற்றாண்டின் உடையதே என்று வல்லுனர் 
கூறியுள்ளதும் இதனை அரண் சேர்க்கும் . கற்றளியின் மகன்கள் 
இருவர் 1. பராந்தகவர்மன் 2. ஆதித்தியவர்மன் இருவரை மட்டுமே 
மூவர்கோயில் கல்வெட்டுக்கள் குறிப்பிடுவதால் . இக்கோயில்கள் 
கற்றளியின் வற்புறுதலில் பேரில் கற்றளியின் மக்களே கட்டினர் 
என்பதில் ஐயமில்லை . இங்கே குறிக்கப்படும் 8 தலைமுறை 
வேளிர்களும் சுவரன்மாறன் காலம் முதல் வைத்து பார்த்தால் 
சரியாக வருகிறது . 8 வது தலைமுறை சுந்தரச் சோழன் , ஏறாவக்கோ 
காலத்தவன் என்பது நிருபணமாகிறது . 


40 


பெரும்பிடுகு முத்தரையர் கோக்கலி மூக்கன் : 


புதுக்கோட்டை கோநாட்டு பகுதியிலிருந்து கொங்குச் 
சோழராக பணியேற்றவன் . புதுக்கோட்டையில் வாழும் வரையில் 
இவன் பெரும்பிடுகு பட்டத்தைத் தரித்து இருந்தான் . அது அவனது 
மன்னர் அந்தஸ்த்தை குறிப்பதாகும் . கி.பி. 1004 முதல் கொங்குச் 
சோழனாக பணியேற்ற பின் ராஜேந்திர சோழனின் பரகேசரி 
பட்டத்தை தரிக்கலானான் . இவன் மனைவி தயாநிதி என்று 
திருநல்லக்குன்றத்து கல்வெட்டு குறிப்பிடுகிறது . கொங்கு நாட்டில் 
இப்பெயரின் 

பிரதிப்பெயராக இட்டிமுத்தர் 
அழைக்கப்பட்டுள்ளது . இப்பெயர் முத்தரையர் மகளார் வரகுணாட்டி 
என்பவனின் பெயரின் பின்பகுதியைக் கொண்டது. ஆண்வழியினர் 
போல் , பெண்வழி அரசியரின் பெருமையை நிலைநாட்ட தாயின் 
பெயரை முன்வைத்து பெயர் வைத்துக் கொண்டுள்ளனர் . முத்தர் 
என்பது ( அருள்) நிதியர் என்பதாகும் . எனவே தயாநிதி என்பதே இட்டி 
முத்தர் என்று குறிக்கப்பட்டுள்ளது எனலாம் . 


என்று 


குவாவன்எட்டி ( 800 - 840 கி.பி ) 


இளையக்குடி இந்திரபதி திருக்குவளைக்கு நேர் மேற்கில் 
உள்ள வடவல்லக்கோட்டையில் இருந்து ஆண்ட முதல் அரசன் . 
இவன் நாட்டை ஆண்ட போது சுதந்திர அரசனாக இவன் அண்ணன் 
குவாவன் சாத்தணைப்போல் ஆட்சி செய்தவன். அழகில் சிறந்த 
இம்மன்னனின் திருமுகம் எட்டுக்குடி முருகனாக அழகான 
வடிவத்தை இன்றும் தரிசிக்கலாம் . இவன் கட்டியதுதான் 
வைத்தீஸ்வரன் கோயில் முருகன் சன்னதி என்பர். சோழநாட்டில் , 
அதிலும் கீழ்ப்பகுதி சோழநாட்டில் முருகன் கோயில்கள் கட்டப் 
பெற்றது இவன் காலம் முதலே ஆகும் . 


41 


சோழ நாடு இரு பிரிவாக ஆகிய போதிலும் மூத்தகுடி 
வழியினருக்கே தலைமைப் பொருப்பு இருந்திருக்கலாம் . ஆயினும் 
கீழ்ப்பகுதிச் சோழருக்கு தனிப்படை இருந்துள்ளது தெள்ளாற்றுப் 
போரின்போது தெரிகிறது . ஆனால் இது விஜயாலயன் தஞ்சையை 
பிடித்த பின்னர் கீழ்ப்பகுதிச் சோழர் தம் நாட்டுப் பகுதிக்கு தனிப்படை 
வைத்துக் கொண்டனர் எனலாம் . இல்லை எனில் மிகவும் எளிதில் 
கீழ் பகுதியையும் விஜயாலயன் பிடித்து இருப்பான் . பாண்டியர் 
உதவியுடன் கீழ்பகுதிச் சோழர் படை மிக வலுவாக இருந்துள்ளது 
கீழ்ச் சோழநாட்டு அரசில் பணியாற்றியவர்களில் கோட்புலியார் , 
மிழலைகுறும்பநாயனார் , ஏயர்கோன்கலிக்காமர் ஆகியோர் சிறந்த 
தனாதி பதிகளாவர். 


எட்டிகுவாவன் ( 850 - 880 கி.பி. ) 


இவன் குவாவன் எட்டியன் இரண்டாவது மகன் . இவன் தம்பி 
எட்டிக்குடி வல்லத்தில் இருந்து ஆட்சி செய்தான் இவன் அண்ணன் 
எட்டிச் சாத்தன் முதலில் வலங்கைமான் அருகில் உள்ள 
ஆலங்குடியைத் தலைமையிடமாகக் கொண்டு ஆண்டான் . 
விஜயாலயன் தஞ்சையைக் கைப்பற்றிய பின் இதனால் ஏற்பட்ட 
கோபத்தில் கறுவு கொண்டு ஆலங்குடி பகுதியை தமையன் வசம் 
விடுத்து பாண்டியன் கூட்டுறவில் பாண்டிய நாட்டின் பகுதியை 
ஆளும் உரிமையுடன் மதுரைக்கு தெற்கே உள்ள சாத்தூர் 
பகுதிக்குச் சென்றுவிட்டான் . அதைப் பற்றி எட்டிச் சாத்தனைப் பற்றி 
கூறும்போது பார்க்கலாம் . 


எட்டிக்குவாவன் எடுத்த கலசபுரம் கோட்டை ஒரு நூற்றாண்டு 
மட்டுமே இவர்கள் ஆட்சியில் இருந்துள்ளது . இவனின் ஜைனமதத் 
தொடர்பு கராணமான இக்கோட்டையின் மத்தியில் ஒரு முருகன் 
கோயில் கட்டி இருப்பான் போலும் அதனால் இக்கோட்டையின் 


42 


மத்தியில் காணப்படும் குளம் பொய்கை என்று வழங்கப்படுகிறது . 
அப்பொய்கை முன்பு சரவணப்பொய்கை என்று 
வழங்கப்பட்டிருக்கலாம் . மேலும் கலசபுரமும் வல்லம் என்கிற 
பெயரிலேயே வழங்கி உள்ளது எனலாம் . ஏனெனில் இந்தப் பகுதி 
நாட்டுப் பெயர் வல்ல வளநாடு என்று அழைக்கப்படுகிறது . 

இவன் காலத்தில் உருவாக்கப்பட்டதே - மிழலைக் 
குறும்பநாயனார்க்காக எடுப்பிக்கப்பட்ட குடைவரைக் கோயில் 
ஆகும் . அக்குடைவரைக்கோயில் உள்ள துவாரகப் பாலகரில் ஒன்று 
எட்டிகுவாவனுடையதும் , மற்றொன்று எட்டிக்கடம்பன் உடையதும் 
ஆகலாம் . கி.பி. 890 க்கு முன்பு உருவாக்கப்பட்டது . பெரும்பிடுகு , 
விடேல்விடுகு பட்டத்தையும் கீழ்பகுதி சோழர் அணியவில்லை 
என்பதால் மேற்பகுதி சோழருக்கே மூத்தகுடி என்பதால் அவ்வுரிமை 
இருந்தது எனலாம் . 


விஜயாலயன் மீது பாண்டியன் நடத்திய குடமூக்குப் போர் , 
அரசலாற்றுப் போர் காரணமாக மேல்பகுதி சோழநாட்டின் 
பகுதியாகிய மேற்கு புதுக்கோட்டைப் பகுதி விஜயாலயனிடமிருந்து 
பாண்டியன் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் கைப்பற்றியதால் இப்பகுதி 
எட்டிகுவாவனின் நிறுவாகத்தின் கீழ் வந்தது . இதனால் தான் 
இப்பகுதியில் கீரனூருக்கு கிழக்கே எட்டிகுவாவன்பட்டி (எட்டுகாபட்டி 
என்ற ஊர் காணப்படுகிறது . அதேபோல் சித்தன்னவாசல் சமணக் 
குடைவரையை இளங்குமணன் புதுப்பித்து ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் 
மற்றும் அவன் மனைவியின் படமும் ஓவியமாகத் தீட்டப்பட்டது . 


திருப்புறம்பியம் போருக்குப் பின்னர் மேற்கு 
புதுக்கோட்டைப் பகுதியும் , திருச்சி மாவட்டமும் மீண்டும் 
விஜயாலயனின் கைக்கு வந்தது . இதன்பிறகே ஆதித்தனின் 
ஆரம்பகாலக் கல்வெட்டுக்கள் இங்கெல்லாம் கிடைக்கின்றன . 
ஆயினும் கி.பி. 890 வரை கீழ்சோழ நாட்டின் ஆட்சி இவர்களிடமே 


43 


இருந்துள்ளது . குவாவன் பட்டி என்கிற ஊரும் இவன் 
பெயருடையதே . எட்டிக்குளவான் என்றும் ஒரு கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது . எட்டிக்குவாவனின் மனைவி பாண்டியனின் மகள் 
ஆவாள் . 


இவர்களின் மகன் குவாவன் அனுக்கன் என்பவன் . 
குவாவன் அனுக்கனின் மனைவியும் ஒரு பாண்டியதியரசி என்று 
ஒரு கல்வெட்டு கூறுகிறது . இவ்வரசி பாசனவசதி செய்துள்ளாள் . 
ஏரிக்குக் கண்மாய் கலிங்கு கட்டிக் கொடுத்துள்ளதையும் 
அக்கல்வெட்டுக் குறிப்பிடுகிறது . முனன் எழுவி என்பது 
அவ்வரசியின் பெயர் . ஆதித்தன் கலசபுரத்தையும் கீழ்பகுதி 
சோழநாட்டையும் கைப்பற்றிய பின்பு இந்த குவாவன் அனுக்கனும் 
முனன் எழுவியும் வெள்ளாற்றுக்கு தெற்கில் பாண்டிநாட்டில் சேவூர் 
என்கிற ஊருக்கு உடையவனாக பாண்டியன் ஆக்கி உள்ளான் 
எனலாம் . 


பாண்டிய 


கி.பி. 890 ல் ஆதித்தன் புதுக்கோட்டை கலசபுரத்தை 
சேதமின்றிக் கைப்பற்றினான் . அவன் கலசபுரத்தின் அருகில் 
உள்ள திருகட்டளையில் ஒரு சிவன் கோயில் கட்டினான் . இதன் 
ஆண்டு ஆதித்தனின் 20 வது ஆட்சி ஆண்டு ஆகும் . 
எட்டிக்குவாவனைச் சேர்ந்தோர் 

நாட்டிற்குள் 
பின்வாங்கினர் . ஆயினும் ஆதித்தன் திருக்கோஷ்டியூர் வரையிலும் 
தனது நிர்வாகத்தை உண்டாக்கினான் என்பதைக் கல்வெட்டுக்கள் 
தெரிவிக்கின்றன . ஆயினும் இவ்வெற்றி தற்காலிகமாகத்தான் 
இருந்துள்ளது எனலாம் . ஏனெனில் குவாவன் அனுக்கனின் 
இருக்ககையாக சேத்திமுத்திப்பட்டி இருந்துள்ளதால் மறு போரில் 
பாண்டியன் வெள்ளாறு வரை தனது ஆட்சியை மீட்டுவிட்டதையே 
இது காட்டுகிறது அல்லது குவாவனின் மகனும் , கடம்பனின் மகனும் 
ஆதித்தனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததால் அவர்களுக்கு 


44 


எட்டியின் 
குடைவரைகோயிலில் 


அவர்களின் பாண்டியர் உறவு முறையை மனதில் கொண்டு , 
அவர்களின் கோரிக்கையின் படி பாண்டிய நாட்டு ஊர்களை 
அவர்களின் இருக்கைகாக கொடுத்து கட்டுப்பாட்டுடன் உடைய 
வாழ்க்கைக்கு அனுமதித்து இருக்கலாம் . எனவே தான் கடம்பன் 
கல்வெட்டு ஒன்று திருநலக்குன்றத்து 

காணப்படுகிறது . இக்கல்வெட்டை 
வெளியிட்டவன் எட்டிக்கடம்பனின் மகன் ஆவான் . குடைவரைக் 
கோயிலுக்குள் காணும் மற்ற அரசர்களின் கல்வெட்டுகளில் முதல் 
கல்வெட்டாகும் . இப்போது திருநலக்குன்றம் ஆதித்தனின் 
முழுக்கட்டுப்பாட்டிற்கு வந்தது என்பதில் ஐயமில்லை . கல்வெட்டை 
கூறியுள்ள கடம்பனெட்டி அதளையூர் நாடாள்வான் என்று 
கூறுவதாலும் ஆதித்தனின் ஆட்சியாண்டைக் குறிப்பதாலும் , 
பழைய பெயரையே கூறியுள்ளான் . அதளையூர் நன்னிலம் 
தாலுக்காவில் உள்ள ஊர் . இவன் தந்தையின் ஆட்சியின் போது 
இவன் அதளையூர் நாடாள்வானாக இருந்துள்ளான் . எட்டுக்குடி 
வல்லமும் ஆதித்தனால் கி.பி. 890 ல் கைப்பற்றப்பட்டதால் கடம்பன் 
எட்டியும் பாண்டி நாட்டு ஊரின் தலைவனாக்கப்பட்டிருக்கலாம் . 
காரணம் இவனது மனைவியும் பாண்டியர் மகளாக இருந்ததால் 
அரசியின் உரிமை படி அப்படி ஒரு ஏற்பாடு என்றால் தவறில்லை . 


ஆதித்தனின் 20 ம் ஆட்சியாண்டிற்குப் பிறகு உள்ள 
கல்வெட்டுகளே கீழ்ப்பகுதி சோழநாட்டில் காணப்படுவதில் 
வேதாரண்யம் கல்வெட்டும் ஒன்றாகும் . ஆதித்தன் கலசபுரம் , 
வல்லம் , எட்டிக்குடி வல்லம் கோட்டைகளைக் கைப்பற்றிய போது 
மேற்குப் பகுதி சோழ நாட்டில் இருந்த ஏறாவக்கோவின் தமயன் 
வழிவந்தோர் ஆதித்தன் பக்கல் இருந்தனர் என்பதால் , கீழ்ப்பகுதி 
ஆட்சியாளர்களின் வழிவந்தோர் பாண்டியர் உறவு முறையோடு 
சேர்ந்து மூத்தகொடி தாயாதிகளினின்றும் ஒதுங்கி சென்றனர் . 


45 


தொடர்ந்து அவர்கள் பாண்டியர் அரசியர்களையே மணந்து 
வந்திருக்க இடமுண்டு. ஆனாலும் அவர்களும் 
தானாதிபதிகளாகவே சிறந்து விளங்க முடிந்ததே அன்றி மீண்டும் 
அரசர்களாக ஆக முடியவில்லை . இவ்வாறு பாண்டிய நாட்டு 
முத்தரையச் சோழர் குழுவினரே மறவருள் உள்ள சேர்வை என்கிற 
குழுவினர் ஆவர் . ஒரு கட்டத்தில் பாண்டியரை விடுத்து சோழரின் 
ஆட்சிக்காக பாடுபடத் தொடங்கிவிட்டனர் எனலாம் . 


மேற்குப் பகுதி முத்தரையச் சோழர்களும் தானாபதியாகவே 
தான் தொடர்ந்து ஆதித்தன் காலத்தைத் தாண்டியும் வாழமுடிந்தது 
ஆனால் இப்போது இவர்கள் கீழ்பகுதி சோழ நாடாகிய 
தானமநாட்டிலும் தங்கி வாழ்ந்து நிலை பெற்றனர் . அவர்களே 
புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியில் உள்ள தானமநாட்டு முத்தரைய 
சோழர்களாகிய சேர்வை பட்டம் தாங்கி வாழ்ந்து வரும் பிரிவினர் 
ஆகும் . இவர்களில் பல புகழ் பெற்ற தானாதிபதிகள் ஆதித்தனின் 
பின்னோர்களிடம் சிறப்புற்று வாழ்ந்தனர் . இவர்களின் மூத்த கொடி 
வழி வந்த கோக்கலிமூர்க்கன் வழிவந்தோர் மட்டும் கொங்குசோழர் 
என்கிற வாய்ப்பைப் பெற்று கொங்கு நாட்டின் சோழ அரசர்களாக 
இருந்து ஆட்சி செய்து வந்தனர் . எனவே தான் இளங்கோ 
முத்தரையரை உத்தமதானி என்று மெச்சிப் புகழ்ந்தான் . 
விஜயாலயனும் , ஆதித்தனும் , உத்தமதானியின் இந்த அரசியல் 
முடிவால் சோழர் குலம் வெற்றி பெற்று புகழ் பெற்றது . 
உத்தமதானியின் அரசியல் கொள்கை பாண்டியரும் , பல்லவரும் 
அன்னியரே . விஜயாலயனோ தாயாதி . ஒன்று நலம் 
தலைமையேற்க வேண்டும் அல்லது விஜயாலயன் தலைமை ஏற்க 
வேண்டும் . அதுவே சரியானது என்று முடிவு செய்திருந்ததால் 
அவனது உறுதிப்பாடு நிலைத்திருந்தது . எந்த ஒரு அரசனும் 
எடுக்கும் சரியான முடிவே வரலாறு படைக்கும் . சிதறிகிடந்த 


46 


சோழநாட்டை ஒருங்கிணைத்து ஒரே ஆட்சியின் 

கீழ் 
கொண்டுவந்தால் தான் பல்லவரை வென்று தம் திருவொற்றியூர் 
நாட்டை மீட்க முடியும் என்பது விஜயாலயன் எடுத்த முடிவு . அந்த 
முடிவை தான் தோற்றுவிட்ட போதிலும் ஏற்றுக்கொண்டதே 
உத்தமதானியின் ஒப்பற்ற முடிவு உத்தமதானியும் பாண்டியன் 
பக்கம் சென்றிருந்தால் நாடு மேலும் பல பிரிவுகளாக்கப்பட்டு 
சிற்றரசர்களாகவே இருக்கவேண்டி இருந்திருக்குமே அன்றி பேரரசு 
கண்டிருக்கவே முடியாது . இந்த வகையில் இவ்விரு தாயாதிகளும் 
ஒத்துப் போயினர் எனலாம் . அதுவே பேரரசு காண அடிகோலியது . 

திருப்புறம்பிய வெற்றி கி.பி. 870 ல் நிகழ்ந்தது 871 ல் 
ஆதித்தன் முடிசூட்டினான் . வெற்றி பெற்றுவிட்டாலும் கீழ்பகுதி 
சோழநாட்டை அவன் கைப்பற்றவில்லை . ஒரு வேளை 
அவர்களையும் மனம் மாற்றி தம் பக்கம் கொண்டு வர 
தூதுவர்களின் மூலம் தொடர்பு கொண்டு பார்த்திருக்கலாம் . முன்பே 
தாயாதி நாட்டைப் பிடித்துக் கொண்டவன் என்கிற கெட்டபெயர் . 
எனவே கீழ்ப்பகுதி சோழநாட்டு தாயாதிகள் தம்பக்கம் வர போதுமான 
கால அவகாசம் அளித்தான் ஆதித்தன் என்று தான் கூற வேண்டும் . 

கி.பி. 850 ல் தஞ்சையைக் கைப்பற்றிய காலம் முதல் 
விஜயாலயன் எதிர் கொண்டபோர்கள் பல 1. தெள்ளாற்றுப் போர் , 2 . 
குடமூக்குப் போர் , 3. அரசிலாற்றுப் போர் , 4. திருப்புறம்பியப் போர் 
இவ்வாறாக நான்கு போர்களை கி.பி. 890 க்குள் சந்தித்து விட்டான் . 
5 ஆண்டுகளுக்கு ஒரு போர் என்று நடந்துள்ளது . எவ்வாறு 
எப்படிப்பட்ட போர்களை சந்தித்தான் ? எவ்வாறெல்லாம் தம்மைப் 
பலப்படுத்திக்கொண்டான் ? 


1 . 


சேரர் மரபு பழுவேட்டரையர்களுடன் மழப்பாடியில் 
மணவுறவு கொண்டிருந்ததன் மூலம் கணிசமான பலம் 
கிடைத்தது . 

47 


2 . 


கங்கர்களுடன் மணவுறவும் , நட்பும் கொண்டிருந்ததால் 
மேலும் இவனுக்கு படைபலம் கிடைத்துள்ளது . 


3 . 


ராஷ்டிரகூடர்களுடனும் மணவுறவு கொண்டதன் மூலம் 
அதிகப்படியான பலம் கிடைத்தது . 


4 . 


பல்லவர்களின் துணை முன்னேயே இருந்து வந்தது . 


5 . 


சேரமன்னனின் மகளை தனது மகனுக்கு ஆதித்தன் 
திருமணம் செய்ததன் மூலமாக ஒட்டு மொத்த சேரர் 
உதவியும் சோழர்களுக்குக் கிடைத்தது . எனவே 
இக்காரணங்களே பெரிய பலம் உள்ள அரசனாக 
ஆதித்தனை ஆக்கியது எனலாம் . 


எட்டிச்சாத்தன் ( 840 - 875 ) கி.பி. 


மகளை 


விஜயாலயச் சோழன் என்று தஞ்சையைப் பிடித்தானோ , 
அன்றே கீழ்பகுதி சோழர்கள் பாண்டியன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபன் 
பக்கம் சேர்ந்து விட்டனர் . உதவி செய்த தாயாதிகளையே 
ஒழித்துக்கட்ட நினைத்த விஜயாலயனை ஒழித்து சோழ நாட்டின் 
பகுதியை அவனிடமிருந்து மீட்கத் துடித்தனர் . ஆனால் 
விஜயாலயன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபனின் 
மணந்திருந்தவன் . அவன் சகோதரி ஸ்ரீவல்லமாளின் மகன். எப்படி 
சம்மதிப்பான் பாண்டியன் விஜயாலயனை ஒழிக்க எனவே 
பாண்டியனின் மகளை மணந்திருந்தவர்களாக தாங்களும் 
இருந்தபோதிலும் பாண்டியனின் மனம் மாறும் 
வாளாதிருந்தனர் . வந்தது தொள்ளாற்றுப் போர் மூன்றாம் 
நந்திவர்மன் மீது பாண்டியன் படைநடத்தினான் . தஞ்சையையும் 
கவர்ந்திருந்த விஜயாலயன் தன் மாமனுக்காக பாண்டியர் பக்கம் 
நின்று போரிட தனது படையையும் அனுப்பி இரந்தான் . அதேபோல் 
கீழ்ப்பகுதி சோழநாட்டின் படையையும் எட்டிக்கடம்பன் அனுப்பி 


வரை 


48 . 


இருந்தான் . சேரமான் படையும் சென்றிருந்தது பாண்டியர் படை 
தலைமையேற்றது , மூன்றாம் நந்திவர்மனே வெற்றி பெற்றான் . 
பின்னர் நான்கு படையும் பல்லவர் பின் தொடர தத்தம் நாடு நோக்கி 
பின் வாங்கினர் . அவரவர் எல்லைவரை பல்லவர்படை முன்னேறி 
சென்றது . இந்த சூழ்நிலையில் விஜயாலயன் பல்லவரோடு 
இணைந்து கொண்டான் . 


பரகேசரி கோக்கலி மூர்க்கன் என்கிற 
விரக்கிரம சோழன் : ( கி.பி. 1004 - 1045 ) 


தஞ்சையைத் தன் தயாதிகளிடமிருந்து விஜயாலயன் கி.பி. 
850 ல் கவர்ந்தது அநீதி என்பதை உணர்ந்திருந்த ராஜராஜன் , 
ராஜேந்திரன் கோக்கலிமூர்க்கனை கொங்குச் சோழராக நியமித்து 
ஆளச் செய்தனர் . இதைக் கொங்கு மண்டல சதகம் 


" சொற்றவராதோர் கனிவுள கத்தோர் நுகளறநூர் 
கற்றவர் தங்கட் குதவுதனோம் பெனக் கண்டவராம் 
செற்றமிகு முத்தரசர்கள் வாழ்வு செழித்தரசு மற்ற புகழும் 
பெற்றாண்டதுவுங் கொங்கு மண்டலமே ” 


என்று கூறுகிறது . 


இவ்வாராக கி.பி. 1004 முதல் 1303 வரை கொங்கு நாட்டுச் 
சோழர்களாக முத்தரையச் சோழர்கள் அரசுபுரிந்தனர் . அவர்களின் 
வம்சாவழிப்பட்டியல் இத்துடன் இணைப்பில் கூறப்பட்டுள்ளது . 
கொண்டு அறியவும் . 


கொங்குச் சோழர்களின் இறுதியில் முஸ்லீம்கள் 
படையெடுப்பால் மதுரை அவர்கள் வசமானபோது கொங்கு நாடும் 
பாதிக்கப்பட்டது . அப்போது ஓய்சளர்களும் வடக்கில் இருந்து 
கொங்கு நாட்டைத் தாக்கினர் . இதில் ஓய்சளர்களுடன் சமாதானமாக 
இருந்து பின்னர் காஞ்சீபுரம் வந்து தங்கினர் . காஞ்சிபுரத்தில் 


49 


இருந்து கொண்டு சிதம்பரம் வரை முன்னேறி , பின்னர் பாண்டியரை 
தஞ்சை , திருச்சி , புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து நீக்க முயற்சி 
மேற்கொண்டனர் . அவ்வரிசை அரசர்களின் முதலாமவன் 
வீரசோழசம்ப மகாராஜன் என்பவன் ஆவான் . கடைசி அரசன் 
வீரசேகர சோழன் என்பவன் ஆவான் . இவர்கள் விஜயநகர 
அரசர்கள் காலத்து முத்தரையச் சோழர் ஆவர் . அவர்களின் 
பட்டியல் கீழ்வருமாறு இவ் ஆசிரியரால் பட்டியலிடப்பட்டுள்ளது . 


விஜயநகர அரசர்கள் காலத்து முத்தரையச் சோழர் 
1. வீர சோள சம்ப மகாராஜா 

( கி.பி. 1304 - 1340) 
2. கரிகால் சோள மகாராஜா 

( கி.பி. 1340 - 1370 ) 
3. கரிகால் சோள விக்கிரம பாண்டியன் ( கி.பி. 1370 - 1410 ) 
4. வாலக சோழ மகாராஜா ( வாலி ) ( கி.பி. 1410 - 1445 ) 
5. அக்கலராய என்கிற வாலககாமய 
சோழமகாராஜா 

( கி.பி. 1446 - 1481) 
6. சென்னிய சோள மகாராஜா 

கி.பி. 1481 - 1509 ) 
7. சென்னிய பாலய சோள மகாராஜா கி.பி. 1509 - 1535 ) 
8. வீரசேகர சோள மகாராஜா 

( கி.பி. 1535 - 1554 ) 
9. வீர அணுக்க சோழ மகாராஜா ( கி.பி. 1554 - 1585 ) 
10. விட்டலேஸ்வர சோழகனார் 

( கி.பி. 1585 - 1615 ) 
மூத்தகிளை : 
11. திப்பரச சோள மகாராஜா (காஞ்சிபுரம் ) (கி.பி. 1481 - 1509) 
12. திப்பரச பொக்கையா சோள மகாராஜா (கி.பி. 1509 - 1535 ) 


இவ்வாறாக தஞ்சை நாட்டை விஜயாலயன் தாயாதிகளிடம் 
விட்டபின் , கொங்கு நாட்டைப் பெற்று புகழுடன் ஆட்சி செய்தனர் . 
அதுவும் போனபின் மீண்டும் தஞ்சை நாட்டை பாண்டியரிடமிருந்து 
மீட்டு கி.பி. 1535 வரை ஆட்சிசெய்த முத்தரையர் , பிற்காலத்தில் 
பாளையக் காரர்களாக தமிழகத்தில் சில பகுதிகளில் 
இருந்துவந்தனர் . அதுவும் தற்போது முடிந்து மக்களாட்சி நாட்டில் 
சாதாரண குடிமக்கள் நிலையை எய்தினர் . 


50 


சுந்தரச் சோழனின் அன்பில் செப்பேடுகள் 


விஷ்ணு 


2 . 


பிர்மா 


3. மரிசி 


A. 


காசியபன் 


5. ஆரிமன் 


6. மகாவீரன் 


7. ருத்ரசித் 
8. சந்திரசித் 


9. சுசிதரன் 


10. சிபி 


11. சோழன் 


12. சென்னி , கிள்ளி முதலானோர் 
13. கோசெங்கணன் (பல சிவன் கோவில்களை கட்டியவர்) 
14. நல்லடிக்கோன் 
15. வளவன் (குணமுதிதன் ) 
16. ஸ்ரீ காந்தன் 


17. விஜயாலயன் 


18. ராஜகேசரி - ஆதித்தன் 


19. வீரசோழன் (பராந்தகன்) 
20. அரிஞ்சியன் ( வைதும்ப கல்யாணியை மணந்தவன் ) 
21. சுந்தரசோழன் - (பாண்டியரை வென்றவர் , அழகியவன்) 


51 


VELANJERI PLATES OF PARANTAKA 


TRANSLATION 


Sanskrit Portion 


1. Let the lotus feet of Murari, which are pleasing by the radiance 
caused by the red , water -bearing clouds; which are filled with garlands and 
caressed by the flowers on the head of, which are ever rose in colour by the 
lotus - like arm of Lakshmi, increase our proserity and happiness. 

2. Let the Rudras with their great bodies radiating like the golden 
coloured clouds ; bearing on their left halves pleasing and big female breasts ; 
letting out from the roots of their braided hairs, pure waves of clear water ; 
wearing crescent like ear ornaments ; their necks shining with darkness ; their 
bracelets shining with snakes and their foreheads smiling with ashes , bestow 
prosperity on us . 


3. Let this dynasty of Cholendras which planted its lotus feet on the 
crowns of all the kings, which proclaimed by their swords, the expansion of the 
foreheads of sovereigns of the entire universe encompassing the seven seas, 
protect all the world . 


4. From the tender lotus, issuing from the navel of Murari, emanated 
Brahma. Though he was humiliated in a moment by the light that surpassed the 
soft braided hair, Marichi was born of him . 


5. Kasyapa born of Marichi and from him came Surya (avicharya 
marga ) who adorns the entire world with his pure associates. 

6. After many rulers attained godhead, having enjoyed the world , was 
bom in that famous family, great Lord Usinara by name. 

• 7. The king, the ornament of the family, who gave away immediately 
his own flesh when approached by Lord Agni in the guise of a vulture , and 
relieved the dove from torture and suffering, was born as Sibi. 

8. In that family took place the birth of Karikala Cholendra whose . 
orders made the slopes of Himalayas, the abode of Kubera ( the Lord of riches) 
; following whose orders the water - course of the river Kaveri, was controlled 
by the embankments on either side and whose orders made the city of Kanchi 
full of palaces reaching the clouds . 


52 


9. A spider made a very small, thin and beautiful prapa ( protection ) for 
Siva by a web ofthreads, issuing from its mouth . When Lord Hara was pleased 
at that, it was born as Kochengannan in that royal family. 

10. Orriyura known for his marvellous valour was born . His son was a 
veritable fire to the forest of enemy kings. 

11. Aditya equal in splendour to Kubera , was born of him . He shone 
as a moon to the lotus like faces of enemy queens. 

12. Just as the moon emanated from the milky ocean , as the waters of 
Ganga from the Himalayas, as the heat energy from the sun and as the trikuta 
from the great Meru, so also Parantaka was born of him . 

13. The opponent kings considered him as the very death ; the wise 
men thought of him as Brahaspati; the beloveds considered him as the 
chintamani ; the subjects held him as their parent ; the good people thought of 
him as the treasure -house and the damsels held him as the very Lord of Love . 

14. This ruler performed Tulabhara with gold acquired by his valour, 
at the beautiful Sriramathirtha , where the ablest of monkey flocks built the 
bridge ; at the Kanyatirtha which subdued the suthern quarters , and at 
Srirangam beautiful by the areca groves, where Sri Vishnu reclines on his 


serpent couch , 


15. Brahmavanavadhiraja, an abode of learning wealth and fame, was 
the Vijnapti of this royal order. 


16. Sarvadeva of Kilinallur, born of Vasitti family, learned and an 
ornament of his family was the Ajnapti of this order. 


17. The honoured Ranasimba of astoundingvalour born of Srutarutaka 
family was the Ajnapti of this order. 


53 


ANNUAL REPORT FOR 1907 - PAGE 94 PARA 43 


THE Cað ás 08 THB Telued COUNTRY. 
43. Of this family, whose history was briefly referred to in the Annual Reports 
for 1904-05 ( Part II , paragraphe 5 and 6 ) and 1905-06 ( Part II , paragraph 61 ) , 
three records have been copied during the period under review . One of them is from 
Muttukoru (No. 517 of 1906 ), another from Proddutaru ( No. 466 of 1906 ) : und the 
third from Nallacheru vupalle ( No. 495 of 1906 in the Cuddapah diatrict. The first 
two are dated during the reign of Chêla-Mahåriju , while the third mentions 
Elach Ole -Mabiraju and Mutturaju. Elajøla figures among the andestors of a Chola 
aliet demed Srikantbe in a copper plate preserved in the Madras Museum ( Ep. Ind. 
Vol. V. p . 123, footnote ). Io hio volume of Tumkur inscriptions Mr. Rico refers to 
certaiu chieta " in the country around Hernávati and Nidugal who call themselves 
Chola - Maharajas ” ( Ep. Carn. Vol. XII. Introduction, P. 7 ) . Of these, Chồla 
Dhananjaya Eriga was ruling the Aļvadi 600 asthe subordinate of a certain Gangul 
Pallava Rája , and Cholika-Muttarasa was ruling Kandakotta . Mr. Rice assigns both 
of these obiels to atout A.D. 760. The Cholas whose iuscriptions have boen found 
in the Cuddapah district were ruling the Repându 7000 (No. 517 of 1906) and claim 
descent from the ancient Chola king Karikils. As the Cholas jof Nidugal and 
Hemivati do not claim any such ancestry, wo have to suppose, that they were 
different from the Cholas of the Cuddapah district. 


ANNUAL REPORT FOR 1937 - 38 - PAGE 79 PARA 5 & 6 


THE CHOLAS OF RENANDO. 


5. Five inscriptions belonging to some early members of the Rēnându family 
come from the Kamalapuram taluk of the Cuddapah district. Theearliest of 

these comes from Tippalúru (No. 283 ) and 
Erikal Matarija Pangakomin . 

is in characters of about the seventh centary 
A.D. ( Plate I ) . The inscription records grant of pandla at Tippaluru to a Brahman 
named Parajáya ( Bharadvaja) Kettisarman of Tarkkapulu {prolu ) made by 
Erikal Maturdju Punyakumăra while he was ruling over the kēnándo from 
Chepali, which is evidently the modern Chappalle. The king bears the epithets 
Ganyamana, Madonita, Marunira piduku and Uttamóttama, two of which 
remind us of the titles Matavilāsa and Pagapidugu borne by the Pallava 
king Mahendravarman I ( Epigraphical Report for 1909 , PP . 74-76 ). In his article 
on the Malēpadu plates of Punyakumara, the late Rao Bahadur H. Krishna 
Sastri has drawn attention to the similarity of the birudas borne by king 
Punyakumara and the birudos of Pallava Mahendra varman I ( Bp. Ind ., Vol. SI, 
page 341), and has surmised a possible relationship , which was perhaps in the 
nature of a marital or politicalalliance between the two families. From the paleo 
graphy of the present record this Erikal Muturāju Punyakumara seems to have been 
& contemporary of Mahēndravarman and but for the late period to which the 
Målepădu plates have been assigned, he could be identified with the donor of these 
plates. This inscription is of particular interest as it is the earliest known 
epigraph in the Telugu language. 

6. Two other records (Nos. 232 and 298) engraved in slightly different 
characters come from Erragudipadu and Veldurti respectively, and both of them 

belong to a certain Erikal Mutturāja. 
Erika Motturije 

The former inscription, while registering 
o grant of land made by the king to a certain Kandkalta 
tur granted a portion of his gift-land to a Brahman, mentions 28 witnesses to the 
transaction Mutturaju, ( son ) of Dujayariju , Navapriya Mutturăju and Vallava 
Dukarāju . In the other rocord (No. 298 ) the king is further called Prithivi 
vallabh3 Punyakumara. It is difficult to surmise the relationship of the king to, 
or bis identity with , Pormukharina Punyakumara Pșithivivallabha Chola -Maha 
räja of the Råmēśvaram inscription (No. 384 of 1904 ). We find from some 
contemporary records of this region (Nos. 310 and 330 of 1936-38 ) & certain 
Erigal Dngarāja figuring as a donor during the reign of a Chola -Mabárája . 

54 


ANNUAL REPORT FOR 1935 - 36 - PAGE 55 & 56 PARA 7 


THE MADRAS MUSEUM PLATES OF 

SRIKANTHA CHOLA . 


measure 


CHOLAS OF THE RENANG COUNTRY AND VAIDUMBAS. 
7. From the Superintendent, Government Museum , Madras, was received 
during the year for review a set of copper-plates which contains three inscrip 
tions of three different kings ( Nos . 5 to 7 of App . A ) . " The plates which are 

five 

in number 
The Madras Museiim plates of Srikantha- by 35 to 37 and have slightly 

9f " 
Chole . 

raised rims all round . They are 
strung together on an elliptical copper ring measuring 21 by 23 " . This 
passes through a ring -hole about in diameter, but unfortunately no seal is 
attached to the ring 

The first which is the earliest of the three records is engraved on the inner 
side of the first plate, both the sides of the second anl the third plåtes and 
on the upper half of the first side of the fourth plate. The second of the 
records is commenced on the second side of the fourth plate and continued and 
concluded on the lower half of the first side of the fourth plate. It is there. 
fore evident that when this record was engraved the fifth plate was not in the 
set but must have been tagged on subsequently. It is also likely that the 
original seal, if any, that must have naturally belonged to the first set was 
removed or tampered with when this was tagged on , either wantonly or un 
wittingly . This suggestion seems to gain support from the fact that the third 
( and latest) of these inscriptions is of a different dynasty from the one to which 
the first two belong. At the back of the fifth plate is carved the figure of a 
shrine cont : iining in it a liiga on a pedestal, and a standing bull in front. The 
set with the ring weighs 177 tolas. 

The fir: t of the inscriptions belongs to king śrlkantha whose genealogy is 
traced from Brahman, through Marichi and other mythological persons down 
to Chola, after whom in course of time came Karikāla . In his lineage was 
born Sundarananda who was succeeded by Navaráma . The subsequent kings 
were Ereyamma, Vijayakāma, Vīrárjuna, Agraņipidugu, Kökili , Mahendra 
varman , Eļamjóla, Nșipakāma and Divākara , after whom came Srikantha, the 
king of our grant. Srikantha is stated to have acquired victory in battles. 
Whether this suggests that he attained his throne by vanquishing rival 
claimants or merely refers to battles fought with foreign enemy -kings, it is not 
definite. It should, however, be noted that the king is styled Choladhira in 
this record . He made a grant of the village Mandara for the daily worship , etc. , 
of the god Prētiśvara into the hands of Bålaśaktiguru, exempting from the 
operation of this grant all the previously held brahmadēya and lēvabhūga 
lands and making it free from all imposts. 


55 


الم 


:)لوب) 
مم/دورجی3- 


پرتممومورد 


14 


12 


12 


از 
10 


OL 


ومدیریتوتیمهایبرتردرفر 
مورگمرثي-ا!!:: 

وآداب 
ورسوم)استمالبنارادررا...ج 


و 


iid.. 


STT 
THE FIFTH YEAR 
MALAPADU PLATES OF PUNYAKUMARA ; 


56 


نہتیراشادکنیموبهمروجرمرینه 
کمردرد:برتنخواکیکہتیزاوردیگرتیمما:تم 


من 


2 


تمبرم 


کنده ای 


رادربرمی 

!نه!؟--- 
شدهخمین،اوالهامحمیدیبه 


b. 


16 


16 


18 


18 


C2 
* 
อ้ะ 


20 


20 


173 


2 


MALAPADU PLATES OF PUNYAKUMARA ; 

THE FIFTH YEAR 


57 


22 


22 


น 
" 
2 
3 
4 
12 
: 

28 
80 
811 

โดยราคา1-3-ขาย()131415วั8 ก*12117 

-liะะ 

-1Asia22.12ก 
! 
21 
ม 
. 
( 
ที่ 
1 
ข 
d 
ม 
2 
Ch.21958. 

18:314 


24 


اوینلےگی 


24 


D 


26 


26 


MALAPADU PLATES OF PUNYAKUMARA ; 

TEXT 


Firat Plate. 
1 Jaysti dhfita -chandra -rökh [ o] viſpal -i]mala-tarako[ h] sabb -Aloka [ ] [ l * ) 

gagas 
2 meira sa pracanos (1 Tri ]pin : pratima [l * ] la -kashta -hi [ga ] raha || Dinakara, 

kalo -Mands 


3 r - icha [la ")-Mandára(ra )-padapesya Karkra- ta naya-[v8 ]l- 10lamghana 

pradamana -pramukh -f. 
4 dy -anak - Atitsya-kárinah tratrtiya -sthitim - stmatátekritaratah Ka . 
5 rikklasy- & nyayo Kabyapa -gotrah Nandinirmms alms npipatir 

abhavat ( l*] 
6 Tasya traya [8P ]- [ odjavah [Simba Juishpo [eº ] Sundarinando) 

Dhanath jayavarmm - oti [ 1 *] To (pa) . 
7 ( tri] na (pa ]try = & aubbota- räjya- áriyah ( *) Kanſya [60] Dhanasta jayavumme 

Booond Plato ; Firat Side, 
8 naḥ potrab pariprăpta -Chola-Maharaja - sabdab . ( Šabda -biotrd ]. 
9 dy - apoka-pdragab Pandye -Oboje- Kdralbimeadhipstih [ 1 ] Tasya 
10 sci- Muditasiliksbare - Naparim - dy -andka -dámadhoya . 
11 Mabondra -dama-vikramasya Mabåndravikrimavarmmanah putrah Gue 
12 pamudito påm & opipatir = [ bha ]ve [ t] [ 1 ] Tasya priyo bhrata På 
13 rmukhartma- PurushasardalaMardavaohitta-Madanavilas-Idy -and 
14 ka - nimadhoyah srima [ n - Pajayakumaro dáma npipatirate 

Second Plato ; Second Side 
15 [ bha ] va [ t] || Asat Hiranya -rashtra- [8a ]hits (n = ]-rdahtro- nibinin ssende 
16 ryván -ittham - Ajñapagali [ bº ] Viditam - esta vo [ = ] smábhiḥ pratarddho [mi ] 
17 08.play8-11/ 98-1eda vatsaro paiohamo varttamino Katti 
18 ka-(Pautrpamiayn- tithau Lopkuldarija-vijolpana ya 
18 Atreys- [80 ] triya [Onidruyapathala ).Kadavadarmmeno Hire 
20 oya - rásběró Supra [ y ] ga -nadyl dakebiga - tiro Biraparu -pima. 
21 gramah [ ta ] sya grimadya dakahing - parrvasgatte diti na 

Third Plate 
92 månda dtd - pañobavitásti -nivarttanol kshatro esrpua 
23 badba-kara - paribimoedattor II Abubireddattarina Stribbir - bhaktatie 
24 - Badbhit - cha partpaltazhe ( 1 ) Stani na pivarttants purpya 
25 raja -kpitiai aba ll -Sra-dattath para - dattám vi yo 
26 barota raseodharita [ lº ] abashti- Faraba -shaxrápi vi 
27. shthiyam Giyath] krimih II Svasti go - bribmapabhyaba lli 


58 


MALAPADU PLATES OF PUNYAKUMARA ; 

ENGLISH TRANSLATION 


After an invocation to śiva 

, the record introduces as to a king Nandivarmen of the 
Kišpapa-gotra. He was born in the family of Karikele who was " the celestial) tres 
mandara on the mountain Mandarel - the race of the Sun , the door of many eminent 
deeds such as stopping the overflow over its barks of the ( waters of the) daughter of Kapora 
( i.e. the river Kävēri ) , who made his own the dignity of the three kings (of the South) . 
Nandivarman had three song, Bimbavisbņu, Sundarananda and Dhadamjoysvarmen. The 
youngest Dhananjayavarman, ou whom devolved the sovereignty in regular succession, had a 
son " who acquired the titlo Chola-Mahārāja, was well versed in grammar and other sciences 
and was the lord of the Pandreu 

, Chola and Kerals ( countrica)." This was Mahāndravikrama. 
Perman, " who was oqual iu prowers to ( god) Mahendra and possented many surnames such as 
the glorious Muditasilakahara, Navarima, etc. " His son 128 king Gupamudita and the 
lattor s brothor Tyng the prorporone king Pungekumers. This Panyakumdra, otherwise knonn 
4. Põrmukharang , Purusbaserdüla , Mardavschitta , Madanevilada, eto , thus ordored the 
inhabitants of his own dominion as well as those of Hirsqys-rlebtra : " Be it known to 

you : 
that wo , in the current Afth year, of our iccreasing and victorious reign, on the 
fall -moon day of the month of) Korttika, have granted free from all molestations and taxes 
twice twenty- five (1.e. fifty) nivartanas of land (measured) by the royal opit, in the south 
east quarter of the village wamed Birapõru ( situated) in Firanya -rashtra, on the southern 
bank of the river Suprayoga, to fa certain) Chiruvaņahala .Ketevabarman of the Atrēya-golra, 
at the request of ( tho chioj) Kottikuldarīja." The inscription ends with two imprecatorg 
Versos ( Il 

. 23 to 27 ) and a short Sanskrit clanse invoking felicity on cows and Bråbmaņas (1.27 ) . 
Of the foregoing kings,Karikåle who held sway over the three kingdoms of the south 
and stopped the overdow of freshos in the Cauvery, is identical with the quasi-historical 
Karikala-Choļs of Tamil literature, of whom many stories are delated in the poems Paranáporu, 
Porundrássuppadai Silappadigaram aod Pattisoppilai. Karikhla -Chola is claimed by the 
Chaļa kings of Tanjore to have been one of their famous ancestors,and to him is attributed the 
characteristic feat of constructing banks on either aido of the river Cauvery and of renewing the 
town of Kañchi with gold- 10 The exact time when this king flourished has not been properly 
made out. Inscriptions of a family of Telugu chiafo grouped by Mr. Vankayya under the name 


59 


திருவரங்குளம் கிராம சபா வெளியிட்ட செப்பேடு 


ஸ்ரீ மானகா மண்டல விஸ்வான அரிய தளவிய பாடன் மூவர் கண்ட நாடு , 
கோனாடு , கொண்டு நாடு , குடாதான் பாண்டி மண்டலத்தார் 
பாஞ்சாலனாசாரியார் , சோழ மண்டல பிரதேச் சனாசாரியார் , தொண்டை 
மண்டலப் பிரதாபன் , கட்டாரி சாளுவன் , கொட்டாலும் சம்பட்டி நாராயணன் , 
ஈழழும் , கொங்கும் , யாழ்பாணமும் கிச வேட்டை கொண்டருளிய ராஜாதி 
ராஜன் , ராசமார்த்தாண்டன் , ராஜகோபாலன் , ராஜ்ஜியராய் வசந்தருளும் 
கச்சராய கோரவமாய் எலுசய விக்கிரமாய , அசுபதி , நற்பதி , தெச்சிணாபதி , 
அரசாளப்பட்டம் பன்னியருளாயி நின்ற சாலிவாகன சகாப்தம் 1400 (கி.பி. 
1478 மேலும் மேலா நின்று விஜயாவருஷம் ஐப்பசி மாதம் 9 ந்திதீவரதசோழ 
நாடாகிய வள்ள வலநாடு சுதந்தரத்தார் காரு காத்த வேளார் உள்ளிட்டார் 
நத்தம் 308 பரவினுட காயம் , மனை இதய உதயமாய் இருந்து உயர் 
தலையாய் ராசி பனிரெண்டு நூறுபான ஆதனிகதமங்கலம் 
( ஆதனிக்கூத்தம் ) கார்த்த வேளாளர் உள்ளிட்டார்களும் ராய , ராய 
கரிகார் சோழனுக்கு குழுவின்றாகிய சூரிய முத்திரியர் 
உள்ளிட்டார் 8 கரை திருமாலும் , கட்டொடயான் நயனாரும் கண்ட 
திருமுடிகண்டன் திருமலை கோனாடு போர்தந்தான் கோபாலன் 
அனைவரும் கூடித் தண்டார் பிரியாளப் பட்டம் கொடுத்த போது முன்னடிமை 
சாதனமானவன் . பெருங்குலத்தான் , வடந்தொடம் பெரும் பறயன் , கரை 
பிரியான் வள்ள வலநாடு உள்ளளவில் பொற்பனையுடையான் , சூரிய 
முத்திரியர் உள்ளிட்டாருக்கு , மண் , கரை , உள்ளான் கொண்டது 
பனிரெண்டு நத்தம் மனைக்குடிக் காட்டுக்கு பறைக் காணிக்கு வந்தவன் 
அரங்குளநாத சுவாமிக்கு அடிமை சாதனமாக துளபறையன் வடந்தொடும் 
பறையனுக்கு உபய மனக்கட்டனை (மனைக்கட்டு அரசியருள் மீனாட்சி புண் 
திசையில் (புஞ்சை) 4 மா , மக்கள் ( 4 மரக்கால் ) உறையாய் காடு மேடு, 
கொண்டது . பனிரெண்டு நத்தம் , குடிக்காட்டுக்கு பறைக் காணியும் , இந்த 
இரண்டுவகைப் பறையனும் , மனை , கோவில் , குளம் , அம்பலம் , உம்பளம் , 
ஆண்டவன் , ஆகமம் , சகலமும் ஆண்டு கொள்ளும்படிக்கு கல்வெட்டு 
திருவிடையார் கோவில் திருமேனி யீஸ்பர் , சோளீபரர் , அரங்குளநாத 
சுவாமி கோவில் குடவரை வாசல் முதல் பெரும் மண்டபம் வெட்டி, தாம்பூர 
சாதனம் கொடுத்தோம் . இப்படிக்கு நாட்டுக் கணக்கு அறுகாத வட்டகை 
வேளாலத்தன் பலணத்தரங்குளலிங்கம் . 


60 


பார்வையிடப்பட்ட நூற்பட்டியல் 


1 .. 


அகநானூறு 


2 . 


புறநானூறு 


3 . 


4 . 


5 . 


6 . 


1 . 


8 . 


9 . 


10 . 


11 . 


12 . 


13 . 


கலித்தொகை 
கொங்கு மண்டலசதகம் 
நாலாயிர திவ்விய பிரபந்தம் 
மதுரைக்காஞ்சி 
கோவைக்கிழார் - கொங்குவேளிர் 
வி.பி. புருஷோத்தமன் - சங்ககால வரலாறு 
கோவைக் கிழார் - கொங்கு நாட்டு வரலாறு 
சதாசிவ பண்டாரத்தார் - பாண்டியர் வரலாறு 
சேதுராமன் , குடந்தை - பாண்டியர் வரலாறு 
மா . ராஜமாணிக்கனார் - பல்லவர் வரலாறு 
ச . கிருஷ்ணமூர்த்தி - வல்லம்புராணம் 
முனைவர் க.அ. புவனேஸ்வரி - கொங்கு சோழர் 
தொல்லியல் துறை - நன்னிலம் கல்வெட்டுகள் 
சதாசிவபண்டாரத்தார் - கரிகாற் சோழன் வரலாறு 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் - தமிழகக் குடைவரைக் 
கோயில்கள் 
சீனி . வேங்கடசாமி - களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் 
ஷண்முகம் - தமிழறியும் பெருமாள் கதை 
திருமலைநம்பி , புதுக்கோட்டை - வரலாற்றில் முத்தரையர் 
திருமலைநம்பி , புதுக்கோட்டை - 
வரலாற்றுக் கோயில்களும் , முத்தரையர்களும் 


15 . 


16 . 


17 . 


18 . 


19 . 


20 . 


21 . 


22 . 


61 


23 . 


24 . 


25 . 


26 . 


27 . 


28 . 


i 


29 . 


30 . 


புலவர் செ . ராசு - கொங்குநாட்டு சமுதாய ஆவணங்கள் 
எட்டுக்குடி தேவஸ்தானம் வெளியீடு எட்டுக்குடி 
முருகன் 

கோயில் தல வரலாறு 
வே . துரைசாமி - பாண்டியன் கோவை 
நடன காசிநாதன் - தமிழர் காசு இயல் 
கே.என் . நீலகண்ட சாஸ்திரிகள் - சோழர்கள் 
ப . புஷ்பரெத்தினம் - இலங்கைத் தீவில் பரத சமூகம் 
திரு . நடன . காசிநாதன் - வன்னியர் 
முனைவர் மா . ராஜமாணிக்கம் , திருச்சி - பத்துப்பாட்டு 
ஆராய்ச்சி 
சரஸ்வதிமகால் 

நூல் நிலையம் திருமலை 
வெங்கடேஸ்வரர்புராணம் 
மேலது - திருவொற்றியூர்புராணம் 
மேலது - காஞ்சிபுராணம் 
மேலது - மயிலாப்பூர்புராணம் 
குடவாயில் பாலசுப்பிரமணியன் - கோனேரிராயன் 
முனைவர் கு . பகவதி - காஞ்சிபுரம் 
முனைவர் . க . குளத்தூரான் - காஞ்சிக்கோயில்கள் 
தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 

மதுரை மாவட்ட 
தொல்லியல் கையேடு 


31 . 


32 . 


33 . 


34 . 


. 


35 . 


36 . 


37 . 


38 . 


39 . 


40 . 


மேலது - கோயம்புத்தூர் மாவட்ட தொல்லியல் கையேடு 
முனைவர் இராசு பவுன்துறை தமிழகக் கோயில் 
கட்டடக்கலைத் தொழில் நுட்பம் , அதிட்டானம் 
முனைவர் மா . ராஜமாணிக்கம் - பெரிய புராண ஆராய்ச்சி 


41 . 


62 


ஆங்கில நூல்கள் : 


1 . 


S.R. Balasubramanian - Early Chola Art 


2 . 


Dr. S. Meenatchi - Administration and Social Life Under 
the Pallavas 


3 . 


Indian Antiquary Vol.VI of 1877 


4 . 


Vincent Smith - The Early History of India 


5. 


Bandarker - Early History of Deccan essays 


6 . 


Prof. E. Sathia Narayana Roa, Chennai - 
Telugu Chola of Kanduru , History, Arts, Architecture 


7 . 


RC . Mazumdar - Ancient India 


8 . 


Baravaraj - The History of the Early Dynesties of 
Andradesa 


9 . 


10 . 


ARE Reports 
South Indian Inscriptions : Vol.I , II , III, IV ,V , XI, XXX 
Musinipura - Vinayaditya plates 


11 . 


12 . 


K.R. Sreenivasan - Temples of India 


செப்பேடுகள் : 


1 . 


தி.ந. சுப்பிரமணியம் - பல்லவர் செப்பேடுகள் முப்பது 


2 . 


உலக தமிழாராச்சி நிறுவனம் - பாண்டியர் செப்பேடுகள் 
பத்து 


3 . 


South Indian Inscriptions Volumes 


4 . 


Epigraphia India : Vol. V, XI, XIII, XXX 


63 


5 . 


தொல்லியல்துறை - சென்னை அருங்காட்சிய செப்பு 
பட்டயங்கள் 


6 . 


7 . 


Kancheepuram through the Ages 
T. V. Mahalingam - Kancheepuram in early South Indian 
History 


8 . 


திருமலைநம்பி , புதுகை - திருவரங்குளம் செப்பேடு 


9 . 


10 . 


11 . 


திருமலைநம்பி , புதுகை - புதுக்கோட்டை மாவட்ட சமுதாய 
ஆவணங்கள் 
சி . கோவிந்தராஜன் - அன்பில் செப்பேடுகள் 
சி . கோவிந்தராஜன் - கரந்தை செப்பேடுகள் 
தொல்லியல் துறை வெளியீடு - வேலஞ்சேரி செப்பேடுகள் 
தமிழக தொல்லியல்துறை - கல்வெட்டு இதழ் - 34 
மா . கணேசன் , இரா . ஜெகதீசன் - கோவை மாவட்ட 
கல்வெட்டுக்கள் 


12 . 


13 . 


15 . 


16 . 


17 . 


18 . 


நேரடித்தொகுப்பு - தஞ்சை தனிக்குளத்தார் தலவரலாறு 
நேரடித்தொகுப்பு தஞ்சை கருந்திட்டைக்குடி 
வியாக்கிரபுரீஸ்வரர் கோயில் தலவரலாறு 
நேரடித்தொகுப்பு - திருநல்லம் கோயில் தலவரலாறு 
நேரடித்தொகுப்பு - எண்கண் கோயில் தலவரலாறு 
நேரடித்தொகுப்பு சிக்கல் பொரவாச்சேரி கோயில் 
தலவரலாறு 
Ep . Ind . Vol. XIII - செந்தலைக் கல்வெட்டுக்கள் 
குடவாயில் பாலசுப்பிரமணியன் - தஞ்சாவூர் நாயக்கர் 
வரலாறு 


19 . 


19 . 


20 . 


641 


D 


Thenavan Vonia ilangoycal 
( Otriyur) 


724h 


Kantsrathitian ( hauperta 


Arinchiyar ( 956-957 AD) 


Ho. Nakkan 
Korri . 


Kadamban Etti 
( 860 - 900 AD) 
Ho. Pandiya Arasi 


*** Barra 


St - CALINES 


# Siser 
Serbian llagovel 
3er vclar) 


Ueharachoian (9 
Arisathan 
(Thanaman ) 
Kannangkarakudi 
Sarnankoil 


Asinsallan 
( Thanaman ) 

t 
senapathi 
Mallaaaari (3 ) 
Hallen Arziyan 
( Thanasan ) 


Sundhandbolsa (956 -970 AD ) Vanaguna 

wys. Sempiyan 

llengovel ! 
Rajarajan ( 985 1014 AD ) 


Kuvavan Anukkan 
( 880 - 920 AD ) 
Ho. Pandia Árasi 

1 
Anukkan 
( 920 - 970 AD ) 
Hlo . 
Pandiaya Athiarasi 
Sivalóor patlaraki 


Kandaval 


ko daughie : 
Vitam2 kesarivell 


Rajadon ! (1014 - 1044 AD ) 


Kunthavai 
W7o . Vimalathithan 


Satan Asi (a) 
Sadian Araiyan Rajarajan 
( Thanaman ) 
(Karaikandam 
Sathanoor koil) 


First Rajadhirajan 
( 1018- 1054 AD ) 


M 


Ilod Rajendran 
( 1054-1064 AD ) 


Veera Rajendran 
( 1064-1069 AD ) 


Rajamalla 
Mutharaiyan 
( Thanaman ) 


Anomangai 
Wo . Veaa 
Narcnatiran 


தன் விவரப்பட்டியல் 


பெயர் 


மன்னை . சி . சுந்தரராஜ சேர்வை 


தகப்பனார் பெயர் 


கா.சின்னையன்சோர்வை 


சோழன் மாளிகைத், தென்னூர். 


முழு முகவரி 


129-3வது தெரு, 
ஆபிரகாம் பண்டிதர் நகர் , 
தஞ்சை - 613001 . 


பு 


தொடர்பு 


தொலைபேசி : 04362-270907 


பிறந்த தேதி 


12.4.1943 வயது 64 


கல்வித்தகுதி 


உயர்நிலைப்பள்ளி, 
காந்தியன் இரண்டாண்டு பட்டயாடிப்பு 


தொழில் 


அரசு பணி 


அரசு பணி 


துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ( ஓய்வு ) 


அமைப்பு பொறுப்பு : வரலாற்றாய்வு மைய உறுப்பினர் 


சமூகப்பணி 


: முத்தரையர் சமூக மரபு ஆய்வு 


நூல் 


: முத்தரையச் சோழர் வரலாறு 


ஆய்வுக் 
கட்டுரைகள் 


35 


20 க்கு மேற்பட்டவை 


ஸ்ரீ அம்மன் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ் , தெற்கு 2 ம் வீதி , புதுகை . Cell : 98420 99910 Ph . 04322 - 223892 


